கற்றனைத்துளோம் அறிவா 
தஞ்சாவூர்:nony 


தஞ்சாவூர் சரசுவதி மகால் நூலக வெளியீட்டு எண் : 433 


|| சிய 


கௌமுதிக் கதைகள் 


மகால் 
. 


* 


பல 
சரசுவது 


सरस्वती 


INI 


SARASVATI 


IfET " 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி கால் கம் 

தஞ்சாவூர் 


SAHAL சிரசுவதி , 


SUAVS 
.கஞ்சாவூர் 

கற்றனைத்துஊறும் அறிவு 


தஞ்சாவூர் சரசுவதி மகால் நூலக வெளியீட்டு எண் : 433 


| 2 || 


கௌமுதிக் கதைகள் 


பதிப்பாசிரியர் : 

சாஹித்யசிரோமணி 
எஸ் . இராஜலெக்ஷ்மி , எம் . ஏ . , 

சம்ஸ்கிருதப் பண்டிதர் 
சரசுவதி மகால் நூலகம் , 

தஞ்சாவூர். 


கொல் 
. 


सरस्वती 


महालयः 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் 

தஞ்சாவூர் 


2007 


விலை : ரூ.40-00 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


நூற்பெயர் 


கௌமுதிக்கதைகள் 


பதிப்பாசிரியர் 


திருமதி எஸ் . இராஜலெக்ஷ்மி , எம் . ஏ . , 


வெளியிடுபவர் 


இயக்குநர் , சரசுவதி மகால் நூலகம் 


வெளியீட்டு எண் 


433 


மொழி 


தமிழ் 


பதிப்பு 


இரண்டாம் பதிப்பு 


வெளியீட்டு நாள் 


2007 


தாள் 


TNPL 11kg . 


நூல் அளவு 


25 x 19c.m. 


பக்கங்கள் 


84 


படிகள் 


: 


250 


எழுத்து 


: 


12 


அச்சிட்டோர் 


சரசுவதி மகால் நூலகம் 


புத்தகக்கட்டு 


மெலிந்த அட்டை 


பொருள் 


இலக்கியம் 


விலை 


: 


ரூ . 40-00 


வெளியீட்டாளர் முகவுரை 


இந்திய துணைக் கண்டத்தில் தோன்றிய தொண்மை 
வாய்ந்த சமயங்களுள் ஒன்று சமணசமயம் . அதனை மகாவீரர் மற்றும் 
அவரது கொள்கையைச் சார்ந்தவர்கள் நாடெங்கும் பரப்பினர் . அவர்கள் 
சமஸ்கிருத மொழிக்கும் , தமிழ் மொழிக்கும் இரு கண்களாக விளங்கிப் 
பல நூல்களை யாத்தனர் . 


சமண மதம் இந்தியா முழுவதுமே பரவி இருந்தது . இம் 
மதத்தைச் சார்ந்த துறவிகள் , இலக்கியம் , இலக்கணம் , கலை , ஓவியம் 
போன்றவற்றைப் பேணிக்காத்தவர்கள் எனில் மிகை இல்லை . 
இம்மதத்தைச் சார்ந்தவர்கள் இயற்றிய இலக்கியங்களும் , 
சாத்திரங்களும் பிறநூல்களும் இன்றும் காணக் கிடைக்கின்றன. 


இத்தகைய தொன்மை வாய்ந்த சமண சமயத் 
தொடர்புடைய காகிதச் சுவடிகளும் , ஓலைச் சுவடிகளும் சரசுவதி 
மகால் நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன . அவைகளுள் 
கௌமுதிக் கதைகள் என்னும் இந்நூல் தற்போது இரண்டாம் 
பதிப்பாக வெளிவருகின்றன . நீதிநெறிகளைக் கதைகள் மூலமாக 
போதிப்பதால் அவை , கற்போர் உள்ளத்தில் உவகையையும் நீதி நெறி 
தாக்கத்தையும் ஏற்படுத்தும் . அதனால்தான் நல்ல கதைகளை 
சொல்லும்பொழுது அதற்குத் தொடர்பான நல்ல கருத்துக்களைச் 
சொல்வது வழக்கம் . இக்கொள்கையைக் கொண்டதே கௌமுதிக் 
கதைகள் என்னும் இந்நூலாகும் . கௌமுதி என்னும் சொல்லிற்கு 
திருவிழா, நிலவு என்பது பொருளாகும் . 


கௌமுதிக் கதைகள் என்னும் இந்நூல் இந்நூலகத்தில் , 
தமிழ் பிரிவில் எண் . 1078 , வரிசை எண் . 1682 என்ற எண்ணில் வைத்துப் 
பாதுகாக்கப்படுகின்றது . இந்நூல் ஓலைச் சுவடியில் தமிழும் , 
கிரந்தமும் கலந்த மணிப்பிரவாள நடையில் உள்ளது . இந்நூலை 
எழுதியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை . 


இந்நூல் வெளிவர நிதியுதவி நல்கிய நடுவண் அரசுக்கும் , 
நிருவாக அலுவலர் மற்றும் வெளியீட்டு மேலாளர் ( பொறுப்பு ) 
சைவத் தமிழ்ப் புலவர் திரு . சாமி . சிவஞானம் அவர்களுக்கும் , 
இந்நூல் கணினியில் வெளிவர கணினி பிரிவில் பணிபுரிந்த 
அனைவருக்கும் எனது பாராட்டுதல்களைத் தெரிவித்துக் 
கொள்கிறேன் . 


தஞ்சாவூர் 
16-7-2007 


ந . முத்துக்கருப்பன் , எம் . ஏ . , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் ( பொ . ) 

மற்றும் இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் . 


முகவுரை 


இந்தியத் துணைக் கண்டத்தில் தோன்றிய தொன்மை 

தொன்மை வாய்ந்த 
சமயங்களுள் ஒன்று ஜைன சமயம் , 

அது மகாவீரர் 

மற்றும் அவரது 
கொள்கையைச் சார்ந்தவர்களால் நாடெங்கும் பரப்பப்பெற்றது . அவர்கள் 
சம்ஸ்கிருத மொழிக்கும் , தமிழ் மொழிக்கும் இரு கண்களாக விளங்கும் பல 
நூல்களை யாத்தனர் . இம் மதத்தை சமனம் , ஜைணம் , அர்ஹ மதம் , நிகண்ட 
மதம் என்ற பல் வேறு பெயர்களால் அழைப்பார்கள் . " நிகண்ட ” என்ற 
சொல்லுக்கு பல பதங்களை அறுப்பது என்று பொருள் . விருப்பு , வெறுப்பு ,, 
ஆகியவற்றைத் துறந்த துறவிகளை அர்ஹத் என்ற சொல் உணர்த்துகிறது . 
இத் தன்மை வாய்ந்த துறவிகள் இம் மதத்தை மக்களிடம் பிரச்சாரம் செய்து 
பரப்பியதால் , இம் மதத்திற்கு " அர்ஹ மதம் என்ற பெயரும் உண்டு . 


ஜைன மதம் இந்தியா முழுவதுமே பரவி இருந்தது . இம் மதத்தைச் 
சார்ந்த துறவிகள் , இலக்கியம் , கலை , கலாசாரங்களைப் பேணிக் காத்தவர்கள் 
எனில் மிகை இல்லை . இம் மதத்தைச் சார்ந்தவர்கள் இயற்றிய இலக்கியங்கள் , 
சாஸ்திரங்கள் மற்றும் பிற நூல்கள் இன்றும் காணக்கிடைக்கின்றன . 

த்தகைய தொன்மை வாய்ந்த ஜைன சமயத் தொடர்புடைய காகிதச் 
சுவடிக்களும் , ஓலைச்சுவடிகளும் சரஸ்வதி மகால் நூலகத்தில் பாதுகாக்கப் 
பட்டு வருகின்றன . அவைகளுள் கௌமு. திக் கதைகள் என்னும் இந்நூல் 
தற்போது வெளிவருகின்றது . நீதிநெறிகளைக் கதைகள் மூலமாக மாணவர் 
களுக்குப் போதிப்பதால் அவை , அவர்களின் மனதில் பசுமரத்தாணி போலப் 
பதியு மென்பது யாவருமறிந்ததே . அதனால்தான் நல்ல கதைகளைச் சொல்லும் 
போ து அதற்குத் தொடர்பான நல்ல கருத்துக்களைச் சொல்வது வழக்கம் . 
இக்கொள்கைபைக் கொண்டதே கௌமுதிக் சுதைகள் என்னும் நூலாகும் . 
கௌமுதி என்னும் சொல்லிற்கு திருவிழா , நிலவு என்பது பொருள் . 


தீர்த்தங்கரர் : 

ஜைன சமயக் குருமார்கள் தீர்த்தங்கரர் என்ற பெயரால் அழைக்கப் 
படுகின்றனர் . இவர்களால் உருவாக்கி வளர்க்கப்பட்டதே ஜைன சமயம் . 
இம்மதத்தை மக்களிடையே பிரச்சாரம் செய்து , இந்தியா முழுவதும் பரப்பிய 
வர்களே தீர்த்தங்கரர்கள் . இவர்கள் இருபத்தி நான்கு பேர்கள் . 1. விருஷப 
தீர்த்தங்கரர் , 2. அஜிநாதர் . 3. சாம்பவநாதர் , 4. அபிநந்தனர் , 5. சுமதி நாதர் , 
8 , பதுமநாபர் , 7. சுபார்சுவநாதர் , 8. சந்திரப்பிரபர் , 9. புஷ்பதந்தர் . 
பரு 

கௌ . 1 


10 .. தள நாதர் , 11. ஸ்ரீயார் சநாதர் . 12. வசுபூஜ்யர் , 

12. வசுபூஜ்யர் , 13. விமலநாதர் . 
14 . அனந்தநாதர் . 15 தர்மநாதர் . 16. சாந்தி நாதர் , 17. குந்து நாதர் . 
18 . அரநாதர் , 19. மல்லிகா நாதர் , 20. முனிகவர் த்தர் , 21. நமிநாதர் . 
22. நேமிநாதர் , 23. பார்ஸ்வநாதர் , 24. வர்த்தமான மஹாவீரர் ஆகியோர் . 


ஜைன் மதத்தின் கடைசித் தீர்த்தங்கரராக விளங்கிய வர்த்தமானர் ,, 
ராகத்வேஷங்களைக் களைந்த காரணத்தால் ஜினர் என்று மக்கள் அழைத் 
தனர் . ஜின்ரால் பிரச்சாரம் செய்யப்பட்ட காரணத்தால் இப் மதத்தை 
ஜைன மதம் ” என்றே அழைக்கலாயினர் . இருபத்திமூன் ஜாவது தீர்த்தங்கர் 
ராகிய பார்சுவநாதர் கி . மு . 8 ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்றும் , 
24 ஆவது 

தீர்த்தங்கரராகிய வர்த்தமான மஹாவீரர் , கி . மு . 6 ஆம் 
நூற்றாண்டில் வாழ்ந்தவரென்றும் அறியமுடிகிறது . 


விருஷபதேவர் : 
ஜைன சமயத்தின் 

முதலாவது தீர்த்தங்கரரான விருஷப தேவர் 
மக்களுக்கு நன்னெறி புகட்டி , சிற்பம் , ஓவியம் போன்ற கலைகளையும் , 
கல்வியையும் புகட்டினார் . மொழிக்குரிய வரிவடிவை விருஷப தேவரே 
ஏற்படுத்தியவர் என்றும் , இவரால் தோற்றுவிக்கப்பட்ட வரிவடிவமே 
* ப்ராம்மி லிபி என்றும் வரலாற்று ஆய்வாளர் 

வரலாற்று ஆய்வாளர் M. N. பாசு அவர்கள் 
‘ விசுவகோசம் என்ற நூலில் கூறியுள்ளார் . இதனையே சூடாமணி நிகண்டு , 
ஆதிநாதர் பிள்ளைத் தமிழ் போன்ற நூல்களில் கீழே கணும் வரிகளும் 
காணப்படுகின்றன . 


" வரை வொடு தொழிலே வித்தை 
வாணிக முழவே சிற்பம் 

- சூடாமணி நிகண்டு 
இரையினா வெண்ணெழுத் தியம்பு வித்தாயு நீ 

ஆதி நாதர் பிள்ளைத்தமிழ் 


லிருஷபதேவர் இல்லறத்தையும் , துறவறத்தையும் சமமாகவே 
கருதியவர் . மனித வாழ்விற்கு இவ்விரண்டு மே இன்றியமையா தவை . இல்லறம் 
மக்கள் உள்ளத்தை பண்படுத்தவல்லது என்றும் , துறவறம் ஆன் மீக நெறியில் 

வீடுபேற்றை நல்கவல்லதென்றும் கூறினார் . இவர் போதித்த 
நெறிகளாவன . 1. கொல்லாமை , 

பொய்யாயை 3 , கள்ளுண்ணாமை ) 
4. பிறன்மனை நயவாமை , 5. மிகு பொருள் வெஃகாமை ஆகிய ஒழுக்க 


சென்று , 


2 . 


நூலகப் பருவ இதழ் - 
of Jaiuisam . 


Vol. XLIV . Sanskrit Manuscripts 


நெறிகளைப் போதித்தார் . இவருக்குப் பின் வந்த 22 தீர்த்தங்கரர்கள் வரை 
உள்ளவர்ககளுக்க. ன வரலாற்றுச் செய்திகள் அப்படவில்லை . இருப்பினும் 
23 வது தீர்த்தங்கரரான பார்கவநாதரைப் பற்றிய செய்திகள் கிடைக்கின்றன , 

, 


பார்ச்சுவநாதர் : 

பார்ச்சுவநாதர் ஜைன தீர்த்தங்கரர்கள் இருபத்திநால்வருள் , இருபத்தி 
மூன்றாமவர் . 

இவரது வரலாறு ஸ்ரீபுராணத்து மணிப்பிரவாள நடையில் 
அச்சாகியுள்ளது . மேலும் சென்னைப் பல்கலைக் ஈழக தமிழ் விரிவுரையாளர் 
வித்வான் மு . சண்முகம் பிள்ளை அவர்கள் பதிப்பித்துள்ள அப்பாண்டை நா த 
ருலாவில் காணப்படுகின்றது . இவரது காலம் 24 - வது தீர்த்தங்கரராகிய 
வர்த்தமான மகா வீரருடைய காலக் கணக்கினை ஒட்டி , கணிக்கப்படுகிறது . 
வர்த்தமானர் கி . மு . 599 - இல் பிறந்து 72 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து கி . மு . 
527 இல் மூத்தி பெற்றுள்ளார் . இவரது பிறப்புக்கு 245 ஆண்டுகட்கு முன் 
பார்க்கவநாதர் முக்தி பெற்றதாகக் கூறப்படுகிறது . ஆகவே பார்சுவநாதர் 
முக்தி பெற்றது கி.மு., 772 ஆதம் . அவர் 100 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் 
என்று கூறுவதனால் அவர் பிறந்தது கி . மு . 872 ஆகும் . இவர் தனது 30 - வது 
வயதில் பரிபக்குவமடை. த்கார் என்று * “ பார்ஸ்வத த அம்மானை என்னும் 
நூலும் பிறவும் கூறுவதனால் , ஜவர் பரிபக்குவம் அடைந்தது 


842 ஆகி 


கருதலாம் . 


மகாவீரர் ; 

பார்ஸ்வநாதர் , தீர்த்தங்கரர் விடு பெற்ற பின்னர் 250 ஆண்டுகளுக்குப் 
பின் கி . மு . 559 ஆம் ஆண்டில் மன்னன் சித்தார்த்தன் , திரிசலா என்ற தம்பதி 
களுக்கு இரண்டாவது மகனாகப் பிறந்தார் மகா வீரர். இளமையிலேயே 
கல்வி கேள்விகளில் வல்லளா கத் திகழ்ந்தார் . ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் 
கொண்டிருந்தார் மகா வீரர் , பார்ஸ்வ நாதரின் கொள்கைகளையே ஆரம்பத்தில் 
தழுவினாலும், மஹாவீரருக்கு திருப்தி ஏற்பட வில்லை : இதனால் 
கருமையான சமயக் கொள்கைகளை ஆதரித்தார் . அவற்றில் ஒன்றுதான் , 
துறவிகள் அறவே ஆசையற்றவராக இருத்தல் வேண்டும் என்பது . இதனால் 
சமண சமயத்தில் இரு வேறு தெறிகள் தோன்றின . இந்த இரு நெறிகளையும் 
கைக்கொண்டு , மக்கள் ஒழுகியதால் இரண்டு பிரிவாயிற்று . 

கியதால் இரண்டு பிரிவாயிற்று . வெள்ளையாடை 
அணிந்த துறவிகளை ஸ் வேதாம்பர சமணர் என்றும் திசைகளையே ஆடை 
யாகக் கொண்ட சமணத் துறவிகளை திகம்பர சமணர் என்றும் , இருவிதப் 
பிரிவுகள் ஏற்பட்டன . ஸ்வேதாம்பர சமணர்களின் ஆலயங்களில் , அங்குள்ள 
சிலா விக்ரகங்களுக்கு " வெள்ளை ஆடை ” அணிவிக்கப் பெற்றிருக்கும் திகம்பா 


பார்ச்சுவநாதர் அம்மானை 


- 


சரசுவதி மகால் வெளியீடு . 


சமணர்களின் ஆலய விக்ர ஹங்களுக்கு ஆடை இருக்காது . இவையே 

வையே ஆலயங் 
களில் உள்ள வேறுபாடுகள் . 


ஆயின் சமண சமத்தினருக்கு உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இருந்த 
போதிலும் , உருவ வழிபாட்டையே ஏற்காத சமணத் துறவிகளும் உண்டு . 
இவர்களை ஸ்தானவாசி சமணர் " என்று கூறுவர் . ஸ்தான வாசி சமணர் 
களின் ஆலயங்களில் சிலா விக்ரகங்களுக்குப் பதில் , சமண சமய ஆகம நூல் 
களையே , தீர்த்தங்கரர்களாகவும் , அருகக் கடவுளாகவும் வழிபாடு புரிகின்றனர் . 


ஆக . சமண சமயத்தில் மூன்று உட்பிரிவுகள் உள்ளன . இம்மூன்று 
நெறிமுறைகளையும் , கடைப்பிடித்து எந்த ஜைனத் துறவிகள் மலைகளிலும் , 
குன்றுகளிலுமே வாழ்ந்துள்ளனர் . இத் துறவிகள் வாழ்ந்த இடங்களை 
பாழிகள் என்றும் , பள்ளிகள் என்றும் அழைத்தனர் . இவ்விடங்களில் 
சமண சமயம் போற்றும் தீர்த்தங்கரர்களின் உருவச் சிலைகளும் , ஸல்லேகனம் 
என்னும் கற்பாறைகளில் அமைக்கப்பட்ட முனிவர்களின் படுக்கைகளும் , அதில் 
கல்வெட்டுக்களும் காணப்படுகின்றன . 


சமணர்களின் சம்ஸ்கிருத நூல்கள் : 


சமணர்கள் தாங்கள் வாழ்ந்த பகுதிகளில் மக்கள் பேசிவந்த மொழி 
களிலேயே கல்விப் பணியை ஆற்றி வந்தனர் . இதனால் பல நூ 

பல நூல்களை 
வட்டார மொழிகளிலேயே இயற்றி வந்துள்ளனர் . குறிப்பாக மகாவீரர் 
வாழ்ந்த காலத்தில் பொது மக்களுக்கே ஜைன மதத்தை முதலில் பரப்பினார் . 
இதனால் மக்கள் அறிந்த மொழியாகிய அர்த்தமாகதி ( அசோ ) ப்ராக்ருத 
மொழியிலேயே மகா வீரரும் , அவரு ை சீடர்களும் பிரச்சாரம் செய்தனர் . 
இதன் காரணமாக ஜைன மதத்தின் முதல் நூல்கள் யாவும் ( அல்பாரி ) ப்ராகிருத 
மொழியிலேயே இயற்றப் பெற்றுள்ளன . கி . பி. க்குப் பின்னர் இயற்றப் 
பெற்ற நூல்கள் யாவும் சம்ஸ்கிருத மொழியிலேயே இயற்றப்பெற்றன . 
ஜைன சமயத்தின் தொடக்க கால நூல்களை இயற்றிப் புகழ் பெற்ற பண்டிதர் 
களில் உமாஸ்வாதி , குந்தகுந்தாச்சாரியார் . சாமந்தபத்ரர் ஆகியோர் குறிப் 
பிடத்தக்கவர்கள் . இவர்களுடைய சப்ஸ்கிருத நூல்களே ஜைன சமயத்திற்கு 
அஸ்திவார நூல்களாகும் . 


உமா ஸ்வாதி என்னும் புலவர் உமாஸ்வாமி , திகம்பராச்சாரியார் என்ற 
வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார் , இவர் இயற்றிய " தத்வார்த்த 
சூத்திரம் " என்ற நூல் , " தத்வார்த்தாதிகமா ” என்ற பெயராலும் அழைக்கப் 


படுகிறது . இந்த நூலுக்குப் பல புலவர்கள் அறிவுரை , குறிப்புரை , விருத்தியுரை 
போன்ற பல உரை நூல்களை இயற்றியுள்ளனர் என்று குறிப்பிடுகின்றார் 
சம்ஸ்கிருத இலக்கிய ஆராய்ச்சியாளர் திரு . த்விஜேந்த்ரநாத்ஜா அவர்கள் . 
தேவநந்தி என்னும் பூஜ்யபாதர் எழுதிய ஸர்வார்த்த சித்தி என்பது 
மற்றொரு பாஷ்யமாகும் . தே சூத்திரங்களுக்கு 8 ஆம் நூற்றாண்டில் 
கர்நாடக 

மா நிலத்திலுள்ள ஸ்ரவணபெளஹொளா என்னும் இடத்தில் 
வாழ்ந்த சமண சமயப் புலவர் அகளங்க பட்டர் என்பவர் ராஜவார்த்திகம் 
என்ற பெயரில் குறிப்புரை இயற்றியுள்ளார் . வித்யா நாதர் என்ற சமணப் 
புலவர் தத்வார்த்தாதிகமா என்ற நூலுக்கு " ஸ்லோகவார்த்திகம் என்ற 
குறிப்புரையை இயற்றியுள்ளார் . இந்த நூல்கள் 

அனைத்துமே ஜைன 
மதத்தின் தத்துவங்களையும் , ஜைன தர்மங்களையும் , ஆராயும் நூல்களாகும் . 


புராணங்கள் : 


ஜைனர்கள் 

சம்ஸ்கிருத மோழியில் பல புராணங்களையும் , 
ஸ்தோத்திர நூல்களையும் இயற்றியுள்ளனர் . புராண நூல்களில் தலையாயது 
மகாபுராணம் . இது இரண்டு பிரிவுகளை உடையது. ஆதிபுராணம் என்றும் 
உத்திரபுராணம் என்றும் அழைக்கப்படுகிறது . இவற்றைத் தவிர , கி . பி . 8 ஆம் 
நூற்றாண்டில் தோன்றியது பத்மபுராணம் . இதில் 

ஸ்ரீராமனுடைய 
சரித்திரத்தைக் காணலாம் . இதனை ஜைன ராமாயணம் என்ற பெயரில் 
அழைப்பதுமுண்டு . வால்மீகி ராமாயணக் கதைகளுக்கும் , இதில் கூறப்பட்டுள்ள 
கதைகளுக்கும் வேறுபாடுகள் பலவுண்டு . கண்ணனுடைய சரிதத்தைக் கூறும் 
ஹரிவம்சம் போன்ற புராண நூல்களும் 

புராண நூல்களும் ஜைனர்களின் நூல் வரிசையில் 
காணப்படுகின்றன , 


காவியங்கள் : 


மல்லி சேனர் இயற்றியது நாககுமார காவியம் என்ற நூல் ஆகும் . 
இந்த நாககுமாரன் மகத நாட்டு மன்னராகத் திகழ்ந்தவர் . இந்த நூல் 
ஸ்ருத பஞ்சமீ கதை என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது , மற்றும் தன்ய 
குமார சரித்திரம் , பத்ரபாஹு சரித்திரம் , க்ஷத்ர சூடாமணி போன்ற காவியங் 
களும் , ஜைனர்களால் படைக்கப்பட்டுள்ளன. ஒரு சில காவியங்களுக்கு 
தமிழில் உரை நூல்களும் உள்ளன . 
ஸ்தோத்திரங்கள் : 

பாஹுபலி நாதாஷ்டகம் , சந்தரநாதாஷ்டகம் , பார்ச்வநாதாஷ்டகம் , 
சமபத்ரஸ்தோத்திரம் , முதலியன. 

கௌ . 2 


6 


ஆகவே 


சார்ந்த 


ஜைன சமயத்தைச் 

சம்ஸ்கிருதப் புலவர்கள் 
சாஸ்திரங்கள் தொடங்கி சிறுசிறு ஸ்தோத்திரங்கள் வரை பல்வேறு நூல்களை 
இயற்றி சம்ஸ்கிருத மொழியின் வளர்ச்சிக்கும் , ஜைன மதத்தின் வளர்ச்சிக்கும் 
சிறப்பாக பணியாற்றியுள்ளனர் . 


ஜைன மத தமிழ்ச் சுவடிகள் : 

ஸ்ரீபுராணம் ; நோன்புக் கதைகள் , ஜீவ தயாஷ்டமி நோன்புக் கதைகள் , 
சௌபாக்ய நோன்புக் கதைகள் , தீபாவளி நோன்புக் கதைகள் , அட்டாங்க 
சரிதம் , திரிலோ கசாரம் , லோ கசுரூபம் , பதார்த்தசாரம் , பார்சுவநாதர் 
அம்மானை , சீவக சிந்தாமணி அம்மானை , மேருமந்திர தோத்திரம் , கௌமுதிக் 
கதைகள் முதலியன . வை தமிழில் எழுதப்பட்டிருந்தாலும் , ஜைனர்களின் 
சம்ஸ்கிருத மொழிப் பழக்கத்தின் காரணமாக தமிழ் மொழியோடு சம்ஸ்கிருதச் 
சொற்களை கலந்து எழுதியுள்ளனர் . இதனால் இந்து பல்கள் மணிப்பிரவாள 
நடையில் உள்ளன . 


கௌமுதிக் கதையின் சுருக்கம் : 

முந்தைய பாரத தேசத்திலிருந்த சௌர தேசத்து உத்தர மதுரை 
என்னும் நகரத்து ராஜாவாயிருந்தவன் பத்மோ தயன் . இவனது மனைவி 
ஜாம்பவதி . இவர்களுக்குப் புத்திரன் உதிதோ தயன் . 

உதிதோ தயன் . இவருடைய மந்திரி 
சம்பின்னம்தி . ராஜா உதிதோ தயன் , வருஷந்தோறும் கார்த்திகை மாசம் 
பூர்வ பக்ஷத்துப் 
பக்ஷத்துப் பௌர்ணமி 

அன்று 

வனக்ரீடை பண்ணுவிப்பான் . 
அவ்விடத்தில் புருஷரைத் தவிர , சாதுர்வர்ணத்திலுள்ள ஸ்திரி ஜனங்கள் 
பட்டு, நாட்டியம் முதலியவைகளைப் பாடிக்கொண்டும் , ஆடிக்கொண்டும் 
வெகு சிறப்பாகக் கொண்டாடி நகரமடைவது வழக்கம் . அதே போல் ஒரு 
வருடம் கார்த்திகை மாத வளர்பிறைம் பௌர்ணமி நாள் அன்று ராஜா 
வனக்கிரீடைக்குப் போகவென்று முரசு அரைவித்தான் . ஆகவே நகரத்தில் 
உள்ள பெண்கள் அனைவரும் வனக்கிரீடைக்குச் சென்றனர் . 


சந்த்ரோதயமான அளவிலே ராஜா தன்னுடைய மனைவியை நினைந்து 
நித்திரை இன்றி மந்திரியிடம் வனக்கிரிடைக்கு 

வருவாயாக 

எனக்பாற 
மந்திரியும் தாங்கள் வனக்கிரீடைக்குப் போவது உசிதமல்ல . அரசனே தான் 
இட்ட உத்தரவை மீறக்கூடாது , மீறிச் செயல் பட்டால் பல விரோதங்கள் 
ஏற்படும் , செங்கோல் முறைமை கெடும் என்றும் பலவாறு எடுத்துச்சொல்லியும் 
கேட்காததால் , நல்ல அறிவுரை வழங்காத மந்திரியினால் ராஜாவுக்கு 
ஏற்பட்ட விபரீதத்தை கதை ஒன்றின் மூலமாக கூறுகிறான் . அக்கதையில் 


7 


யமதண்டன் என்பவன் ஏழுநாள் கதையை அந்நாட்டு ராஜாவுக்குக்கூற , அதில் 
ராஜாவே குற்றவாளியாகிறான் என்பது போல் ஓர் அறிவுரைக் கதையை 
உதிதோதய மகாராஜனுக்கு மந்திரி கூற , அவனும் மகாாத்திரியே உன்னால் 
சொல்லப்பட்ட கதையினால் நான் நன்கு தெளிவடைந்தேன் . நல்ல அறிவுள்ள 
பந்திரியில்லாத ராஜாவின் வம்சமும் இராஜ்யமும் நாசத்தை அடையும் என்று 
அறிந்த ராஜா , மந்திரியைப் பலவிதமாக வாழ்த்தி சந்தோஷிப்பிக்கச் செய்தான் . 


ஆதலால் அன்று இரவு நகர சோதனைக்கும் , நகரத்திலுள்ள ஆச்சரியங் 
களையும் காண்போம் என்று கூறி புறப்பட்டார்கள் . இவர்கள் செல்லும் 
வழியில் அஞ்சன சோரன் என்பான் 

சோரன் 6753 பயான் நிழலைப் பார்த்து இது யாரது நிழல் 
என்று கேட்க , மந்திரியும் வித்தைகளில் பிரசித்த பாகிய “ சுவர்ணகுரன் 
என்னும் திருடனது என்று சொல்ல , இவன் செல்கின்ற இடம் செல்வோம் 
என்று ராஜாவும் , மந்திரியும் அவன் பின் செல்ல , அவன் சகல குணங்களிலும் 
சிறந்த அர்ஹதாசர் என்பவரின் வீட்டின் வெளியே உள்ள மரத்தின் மேல் ஏற , 
ராஜாவும் , மந்திரியும் மரத்தின் கீழ் நின்றனர் . 


இந்தச் சமயத்தில் அர்ஹதாசர் , வீட்டில் உள்ள பெண் களிடம் 
உதிதோ தய மகாராஜன் அறிவித்த வண்ணம் நீங்கள் வனக்கிரீடைக்குப் 
போகவில்லையா எனக் கேட்க , அவர்களும் நாங்கள் இன்று உபவாசதின 
மாகையால் ஜினபூஜையும் , ஆகமாதி கதைகளைக் கேட்டலும் நன்மை பயப்ப 
தாகும் . ஆதலால் தாங்கள் சகஸ்ரகூட சைத்யாலயத்து! மகாபூஜையினையும் 
செய்து , தர்ம சதையினையும் சொல்லி இருப்போம் என்று கூறினார்கள் 
பின்பு அர்ஓ ) தா சரிடம் தங்களுக்கு இந்த விரதபூஜா கதைகளில் நம்பிக்கை 
வந்த காரணம் என்ன என்பதைக் கேட்க , அவரும் ஒரு கதையைச் சொல்கிறார் . 
அதனைத் தொடர்ந்து அவரது ஏழு மவிைகளும் தங்களுக்கு நம்பிக்கை வந்த 
காரணத்தினைக் கற , ஒவ்வொருவரும் கூறி முடித்தவுடன் தனக்கு அதில் 
நம்பிக்கை இல்லை என்று எட்டாவது மனைவியான குந்தலதை கூறுகிறாள் , 
இதனைக் கேட்டுக் கொண்டிருந்த ராஜா , 

மந்திரி 

இவர்களுக்கு மிகவும் 
கோபமாகி இவளுக்குத் தகுந்த தண்டனை கொடுக்கவேண்டும் என்று கருதி , 
மறுநாள் காலை அர்ஹதாசர் வீட்டிற்குச் சென்று அவரை சிறப்பித்து அவரது 
மனைவியான குந்தலதையை அழைத்து , இவர்கள் அனைவரும் கூறிய சத்கதை 
யினை கேட்டும் நீ தான் நம்பிக்கை இல்லை என்று கூறினாய் எனக் கேட்க , 
அவளும் தானும் ஜைனனுடைய புத்திரிதான் , ஜின் மார்க்கத்தைத் தவிர பிற 
மார்க்கங்கள் எனக்குத் தெரியாது . நான் இதற்கு மறுப்புத் தெரிவித்த 
காரணம் , நித்தியமில்லாத இந்த பாசபந்தங்களில் இருந்து விடுபட்டு , 


புத்திரர்கள் கையில் தங்களின் உடைமைகளைக் கொடுத்துவிட்டு தபோவன 
மேற்க வேண்டும் என்பதே என் கருத்து , என் 

என் கருத்து , என்று கூறிய குந்தலதையது 
த்ருடமான இந்த வசனத்தை கேட்ட ராஜா முதலாயினார்கள் மகிழ்ந்து , 
குந்தலதையது வசனமே உண்மை என்று கருதி , உதிதோதய மகாராஜன் , 
மந்திரி , அஞ்சன சோரன் , அர் ஹதாசர் முதலாயினவர்கள் புத்திரர் கையில் 
ஒப்படைத்துவிட்டு பகவதர் ஹத் பரமேச்வரனுக்கு மகாபிஷேக உத்சவங் 
களைச் செய்து குணபட்டாரகர் ஸ்ரீபாதத்து ஜின தீக்ஷா ப்ராப்தராயினர் . 
சிலர் சிராவக விரதம் கைக்கொண்டனர் . சிலர் சுபபரிணாமம் அடைந்தனர் . 
ராஜா, மந்திரி , அர்ஹதாசர் முதலானோர் மனைவிகள் , உத்திஸ்ரீ என்னும் 
ஆர்யாங்கனை களிடத்து , தீக்ஷை பெற்றுக் கொண்டனர் . ராஜா முதலான 
வர்கள் தபோ திசயத்தால் சுவர்க்கம் அடைந்தனர் என்று கௌதம சுவாமிகள் 
அருளிச் செய்ய , சிரோணிக மகாராஜன் முதலாயினார் சம்யக்தவத்தை 
அடைந்தனஎர் . 


சுவடியின் வரலாறு : 

களமுதிக் கதைகள் என்னும் இந்நால் இந்நூலகத்தில் தமிழ்ப் 
பிரிவில் சுவடி எண் 1078 , வரிசை எண் 1682 என்ற எண்ணில் வைத்துப் 
பாதுகாக்கப் படுகின்றது . இந்நூல் ஒலைச் சுவடியில் தமிழும் , கிரந்தமும் 
கலந்த மணிப்பிரவாள நடையில் உள்ளது . சுவடி சுமாரான நிலையில் 

இந்நூலை எழுதியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை . 


உள்ளது . 


நன்றியுரை : 

கௌமுதிக் கதைகள் என்னும் இந்நூலினைப் பதிப்பிக்க ஆணை 
வழங்கிய மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் சரசுவதி மகால் நூலக 
இயக்குனர் உயர்திரு சி , கோசலராமன் இ . ஆ . ப . அவர்களுக்கும் , நூலசு 
நிருவாக அலுவலர் உயர்திரு சாமி . சிவஞானம் M. A. அவர்களுக்கும் , நாலகப் 
பதிப்பு மேலாளர் மற்றும் நுலகர் உயர்திரு அ . பஞ்ச நா தன் M. A M. L. I. S. 
அவர்களுக்கும் , இந்நூலைப் பதிப்பிக்கும் போது ஏற்பட்ட சந்தேகங்களையும் 
விளக்கங்களையும் அளித்து உதவி புரிந்த அறங்கூறும் அன்னை திருமதி 
ராஜலக்ஷ்மி ஜினகுமார் அவர்களுக்கும் , சுவடியினை ஒப்பிட உதவி புரிந்த 
நூலகப் பண்டிதர் ஆ . வீரராகவன் அவர்களுக்கும் , இந்நூலினைச் செம்மையாக 
அச்சிட்டுத் தந்த அச்சகத்தார் அனைவருக்கும் , நூற்கட்டுத் துறையினருக்கும் 
எனது நெஞ்சார்ந்த நன்றியினைத் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


தஞ்சாவூர் 
11-12--2001 


எஸ் . இராஜலக்ஷ்மி : 
சம்ஸ்கிருதப் பண்டிதர் , 
சரசுவதி மகால் நூலகம் . 


கௌமுதிக் கதைகள் 


--- 


சாஹித்ய சிரோமணி 
எஸ் . இராஜலக்ஷமி , எம் . ஏ . , 

சம்ஸ்கிருதப் பண்டிதர் , 
சரசுவதி மகால் நூலகம் , 

தஞ்சாவூர் . 


ஸ்ரீவர்த்தமானமானம்ய ஜின தேவம் ஜகத்ப்ரபும் | 
வக்ஷ்யேஹம் கௌமுதி ந்ருணாம் ஸம்யக்த்வ குணஹேதவே ! 


காம 


என்பது ராகத்வேஷ் -மோ ற த - ஹர்ஷ - மா த்சர்யாதி சகல 

சகல தோஷ விப்ர 
முக்தனாகிய பகவதர் ஹத் பரமேஸ்வரன் ஸ்ரீ வீரவர்த்தமான சுவாமிகளை 
நமஸ்கரித்து கௌமுதி என்னும் புண்ணியகதையினைச் 

சொல்லுவன் . 
பவ்ய பிராணிகளுக்கு ( சகல உயிரினங்களுக்கும் ) சம்யக்த்வமுண்டாக்குதல் 
காரணமாக ஜாபூத்வீப பரத க்ஷேத்திரத்து மகத லிஷயத்து சந்ததம் விகாரத் 
தினையும் தானபூஜா தப ஜீ (சீலங்களால் நிறைந்த சிராவகரையும் , அழகிய 
வனங்களையும் , உடைத்தாகிய அளகாபுரியை யொக்கும் ராஜ கிருஹ நகரத்து 
ராஜா ச்ரேணிக மகாராஜன் தேவி சேலினி மகாதேவி , இவர்கள் இஷ்டவிஷய 

போகங்களை அனுபவித்து செல்கின்ற காலத்து இந்த நகரத்து 
பாஹ்யோமானத்து வெளி யே ) உலவுகின்ற வனபாலகன் அபூர்வமாயின சில 
கண்டு சொல்லுவான் . சுஷ்க வரண்ட ) தடாகம் சம்பூர்ணமும் அகாலத்தில் 

1.5ஷ்பங்களையும் பழங்களையும் ஒன்றுக்கொன்று பகைகளாயுள்ள 
அஸ்வமும் ( குதிரை) , மஹஷமும் ( எருமை) , மர்ஜாரமும் (பூனை) , எலியும் . 
பாம்பும் , கீரியும் , புலியும் . புலவாயு ( கலைமான் ) முதலாகிய மிருகங்கள் 
தம்மில் பகையின்றிக் கூடியிருத்தலையும் கண்டு , இது சுபமோ , அசுபமோ 
வென்று விசாரித்து உலாவுகின்ற வன பாலகன் , இந்நகரத்து பச்சிம திசையின் 
கண் விபுலா சலபர்வதத்தின் மிசை சதுர்வித தேவர்களாலும் , ஜய ஜயவெனும் 
தேவ கோஷங்களாலும் , திவ்யமாகிய துந்துபி த்வனிகளாலும் , விளங்கிய 
ஸ்ரீ வர்த்தமான சுவாமிகள் சமவ சரணத்தைக் கண்டு , இந்த வனத்தில் 

கௌ , 1 


2 


உண்டாகிய அதிசயங்களை எல்லாம் பகவான் எழுந்தருளின மகிமை என்று 
நினைத்து , பசுவானுடைய தீர்த்தம் அவதீர்ணமானமை , நம்முடைய சுவாமிக்கு 
அறிவிப்போமென்று 

விசாரித்து . அபூர்வமான 

புஷ்பங்களையும் , 
பழங்களையும் கொண்டுவந்து ராஜாவின் கோயில் வாசல் குறுகி , துவார 
பாலகர்களுக்கு அறிவிக்க , த்வாரபாலகர் ளும் , ராஜாவுக்கு அறிவிக்க , 
ராஜாவும் சீக்கிரம் வருகவென்றதும் , வனபாலகனும் சென்று பல புஷ்பங்களை 
யும் , பழங்களையும் கொடுத்த நமஸ்கரித்து , சுவாமி தேவரீருடைய புண்ய 
மகிமையினாலே விபுலாசல பர்வதத்தின் மிசை ஸ்ரீ வீரவர்த்தமான சுவாமி 
சமவசரணம் அவதீர்ணம் ஆனது என்று விண்ணப்பம் செய்தலும் . ராஜாவும் 
எதிரெழுந்து சப்தபதம் சென்று திக்கு நோக்கி நமஸ்கரித்து - வனபாலகனுக்கு 
மிகவும் சிறப்புச் செய்தனன் . மிகவும் சந்தோஷமாகிய வனபாலகன் 
சொல்லுவான் , ராஜாக்கள் தேவதைகள் குருக்கள் 

நிமித்தக்ஞர் 
முதலானோர்க்கு அபூர்வ பலன்களைக் கொடுத்தால் 

மிகுந்த 

பலன் 
உண் டென்பது ப்ரத்யக்ஷமாகக் கண்டேன் என்று பிரியப்பட்டனன் . 


ததநந்தரம் ( அதன் பிறகு ) மகாராஜன் கைவல்ய பூஜை நிமித்தமாக 
ஆனந்த மகாபேரி அறைவித்தான் . அறைதலும் நகரத்து சதுஸ்சங்கத்திலுள்ள 
வர்களும் , ராஜாவும் . அந்தப்புர பரிவாரமும் , பந்து ஜனங்களுடன் சுற்றத்தார் 
உடன் ) கூட சமவஸரணம் பிரவேசித்து கந்தகுடியை த்ரிப்ரதக்ஷிணம் பண்ணி 
சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து 


ஜய பச்சிம தீர்த்தேச ஜயா மரகணார்ச்சித 
ஜய ஸத்ய ஸாவஸ் தாந ஜயநிர்ஜித மன்மத ! 
ஜய பவ்யாப்த வர்மாம்சோ 

உப. ஜீவப்ரியம். கர 
ஜய முக்தி வது நாத ஜயவாசாமகோசர !! 


என்ற பிரகாரத்தினால் அநேக ஸ்துதி சத எப் ஹஸ்ரங்களால் ஸ்தோத்திர 
ப்ரணாமாதிகளையும் பண்ணி அஷ்ட விதாசர்ச்சனைகளாம் ஸ்தவன 
( ஸ்தோத்திர ) மாலைகளாலும் அர்ச்சித்து நமஸ்கரித்து ச்ருத பண்டபமடைந்து 
கௌதமசுவாமிகளை குருபத்தி பூர்வமாக நமஸ்கரித்து மனுஷ்ய கோஷ்டத் 
திருந்து கௌ தமசுவாமிகளைப் புனரபி ( மறுபடியும் ) நமஸ்கரித்து கௌமுதி 
என்னும் சம்யக்த்வ கதையினை அருளிச் செய்தருள வேணுமென் றனன் . 
பகவானும் பரஹித மதுர வசனங்களால் அருளிச் செய்வார் . 


3 


ஜம்பூத்வீப பரதக்ஷேத்திர சௌர தேசத்து உத்தரமதுரை என்னும் 
தகரத்து ராஜா பத்மோதயன் பிரதான வல்லபை ஜாம்பவதி என்பாள் . 
இவ்விருவருக்கும் புத்ரன் உதிதோதயன் , மந்திரி சம்பின்னமதி பார்யை 
சுப்ரபை . 

இவர்கட்குப் புத்ரன் சுபுத்தி . இந்நகரத்து சோரன் , அத்ருஸ் 
யாஞ்ஜநம் , தாலோத்காடனம் , மு. தலாகிய வித்தைகளில் பிரஸித்தன் 
ரூப்யகுரனென்பான் . இவனுடைய பார்யை ரூப்பகுரை. இவர்கட்குப் புத்ரன் 
சுவர்ணகுரன் , 

இந்நகரத்து ராஜச்ரேஷ்டி ஜின தத்தர் . பார்யை ஜின மதி . 
இவர்கட்குப் புத்ரன் அர்ஹதாசர் . இவர்கட்கு தேவிமார் எண்மர் . மித்ரஸ்ரீ 
விபுலஸ்ரீ, நாகஸ்ரீ , பத்மஸ்ரீ , பத்மலதை , கன கலதை , வித்யுல்லதை , குந்தலதை 
ஆக எண்மர் . ராஜா உதிதோயன் தன் நகர பாஹ்யோ த்யாநத்திலே(வெளியில் 
உள்ள தோட்டத்திலே ) வருஷந்தோறும் கார்த்திகை மாஸ , பூர்வபக்ஷத்துப் 
பௌர்ணமை நாள் வனகிரீடை பண்ணுவிப்பான் . அவ்விடத்தில் புருஷரை 
அன்றி நகரத்திலுள்ள சாதுர்வர்ணத்திலுள்ள ஸ்த்ரீ ஜனங்கள் நிருத்த கீதாதி 
விநோதங்களோட கூட கிரீடைப் பண்ணி அதிசயமாகப் பெருஞ்சிறப்புடன் 
நகரமடைவர் . இப்படி வருஷம் தோறும் இந்த யாத்ரை நடத்திச் செல்லும் 
நாளில் , ஒரு வருஷத்தில் கார்த்திகை மாச பூர்வ பக்ஷத்துப் பௌர்ணமி நாள் 
ராஜா வன கிரீடைக்குப் போகவென்று முரசறைவிததனன் . இந்த நகரத்தில் 
உள்ள ஸ்திரீகள் எல்லாரும் வனகிரீடைக்கு வருவார்களாகவும் , இராத்திரி 
திவசம் அந்த வனத்திலே இருப்பார்களாகவும் , புருஷராயுள்ளவர்கள் சகலரும் 
தகரத்திலே இருப்பார்கள கவும் , 

யாவனொரு 

வனத்திலே 
ஸ்திரீகளிடத்தில் செல்லில் 

அவன் 

ராஜத்ரோஹி என்று கோஷணைப் 
பண்ணுவித்தனன் . 


புருவான் 


ததவஸரத்திலே சொல்லுவான் ராஜாவை ஒருவன் ஆக்ஞை மீறுதலும் , 
குரு விஷயமுள்ளவர்களுக்கு உத. சீனம் செய்தலும் , ஸ்திரீகள் நாயகன் 
வேறாக வசித்தலும் , ஆகியவை ஆயுதமின்றியிலே வதிக்கும் வதமென்றும் , 
( ஆயுதம் இல்லாமல் புரியும் . கொலைகளாகும் ) . ராஜா யாதொரு வசனம் 
சொல்லினன் . அதனைப் பிராணிகள் ராஜா கற்பித்தபடியே செய்யவேணும் . 
ராஜாவுக்கு பலம் ஆக்ஞையென்றும் , தவசுக்குப் பலம்: பிரும்மசர்யம் , ஞானத் 
துக்குப் பலம் ஹேயோபா தேயங்களை அறிதல் , தனத்துக்குப் பலம் 
சத்பாத்திரங் கொடுத்தலும் , போஜித்தலுமென்று கோஷணைப் பண்ணினன் 


சாணக்கிய நீதி சமுச்சயம் - பக்கம் 54 , சுலோகம் 65 . 

( சரசுவதி மகால் நூலக வெளியீடு ) 


4 


பௌர்ணமை நகர ஜனங்கள் ஸமஸ் தரும் ( எல்லோரும் ) வந்து வன 
க்ரீடையைப் பண்ணிக்கொண்டிருந்தனர் . இவர்களுக்கு துஷ்ட ஜனங்களாலும் 
துஷ்ட மிருகங்களாலும் , பாதை வராமல் இருக்க யோக்யமான காவலைப் 
பண்ணிவித்தனன் . எது காரணமெனில் " 
எது காரணமெனில் " நதிகளையும் , நகமுள்ள 

துஷ்ட 
மிருகங்களையும் , ஆயுதபாணிகளையும் , நீதியில்லாத ராஜாவையும் , குணம் 
இல்லாத ஸ்திரீகளையும் நம்பவொண்ணாது " , 


என்னும் பிரசித்தியினால் ரக்ஷையைச் 

ரக்ஷையைச் செய்வித்தனன் . ஸ்திரீகள் 
அனைவரும் வனக்கிரீடையை பண்ணிக் கொண்டிருந்தனர் . நகரத்திலுள்ள 
வர்கள் சிருங்கார லீலைகளோடு கூடியிருந்தனர் . சந்த்ரோ தயமான வளவிலே 
ராஜா காமானுராகத்தினாலே தன்னுடைய ள் திரீயை நினைந்து , நித்திரை 
இன்றி விரகபீடித்தனாகி சுபுத்தி மந்திரியை நோக்கிச் சொல்லுவான் , 
மந்திரியே , வனக்கிரீடைக்குப் போக வருவாயாக 

என்று சொல்லுதலும் ,, 
ராஜாவின் வசனத்தைக் கேட்டு , மகாராஜனே . வனத்துக்குப் போக 
எண்ணுவது நீதியல்ல . போகில் பகு ஜனங்களோடு பெரிதாகிய விரோதம் 
உண்டாகும் . விரோதமாகிய பொழுது செங்கோல் முறைமை செடுமென்றும் , 
பின்னும் சொல்லுவான் , பகுஜனங்களோடு விரோ தமானால் ஜபம் பண்ணுகை 
யரிது . அது எதுபோலவெனில் , " மகா சர்ப்பமானதுக்கு ஒரு ஊனமுண்டாகிய 
விடத்து எறும்புகளால் பாதைப்படும் . அதுபோல நமக்கும் அநர்த்தம் வரும் 
என்று ராஜாவுக்குச் சொல்லுவான் , 


மந்திரியே யான் குபிதாாயுள்ளளவில் { 3 %ாபமாய் உள்ள அளவில் ) 
ஹீநராகிய பகுஜனங்களால் என்ன செய்யப்படும் . அது போலவெனில் 
செந்நாயும் , மானும் தம்மில் விரோதமின்றிக் கூடியவிடத்தும் மத்தகஜத்து 
மஸ்தகத்தினையும் பிளக்குமோ , சிம்ஹராஜன் முன்னே கஜம் நிற்க வருமோ 


வென்றான் . 


அது கேட்டு மந்திரி சொல்லுவான் , மகாராஜனே , சர்ல பிராணிகளும் 
தனித்த விடத்து , பலஹீனரானவர் , கூடியுள்ளளவில் பலவான்களாவர் . 
அது எது போலவெனில் பலஹீனராயுள்ளவர்களும் , கூடியவிடத்து மிகுந்த 
பலவான்களாவர் . “ த்ருண சமூறமானது ரஜ்ஜுவாயுள்ளளலில் , கஜேந்திர 
னையும் கட்டப்படும் . அது போல வென்றாலும் , இதனைக் கேட்டு ராஜா 
சொல்லுவான் . 


5 


மந்திரிமுக்கியனே உன்னால் சொல்லப்பட்ட சமூகத்திலும் முக்கியமான 
குணங்களையும் , சௌர்யவீர்ய பராக்ரமங்களையும் உடையவனொருவன் 
பிரஸித்தனாகும் . அப்படியொன்று கேட்பாயாக , ஹீனராகிய பலர் கூடிய 
விடத்து உத்சாஹ சக்தி , பிரபுசக்தி , மந்த்ர சக்தி இவை இல்லாத ஒருவனுக்கு 
பிரகாசமுண்டாகாது . அநேக தாரா கணங்கள் கூடியவிடத்து சந்திரனுடைய 
பிரகாசமுண்டாகாதவாறு 

போல வென்றாலும் , 

அது கேட்டு 

மந்திரி 
சொல்லுவான் 


ராஜாவே உனக்கு விநாசகாலம் ஆஸந்த ( நெருங்கி ) மாகா நின்றது 
போலும் , விபரீதமான புத்தியுண்டாகையினாலே கேட்பாயாக , ஸ்ரீராமஸ்வாமி 
சமஸ் தஞாந சம்பூர்ணனாகியும் , மதி மயங்கி மாயமானின் பின் சென்றனன் . 
அப்படியொத்த புத்தியானது நிகழ்கின்றது . 

மீளவும் 

போதித்தனன் 
மகாராஜன பஹு ( பல ) ஜனங்களோடு விரோதம் பண்ணினால் அநர்த்தமே 
யொழிய சுகமில்லை என்றும் , அர்த்தா குரம் ( விளக்கம் ) சொல்லுவான் , 
அவதானம் பண்ணிக் கேட்பாயாக . 


அஃதாமாறு ஹஸ்திநாயுரத்து ராஜா யோதனன் 

ன் துஷ்ட நிக்ரஹ 
சிஷ்ட பரிபாலனம் தத்பரனாயுள்ளான் , பார்யை 

கமலை , இவர்கட்குப் 
புத்திரன் குணபாலன் . மந்திரி புருஷோத்தமன் . மந்திரிகளுக்கு லக்ஷணமான 
குணங்களால் நிறைந்தவன் . ஸ்த்ரீ , லக்ஷ்மீ இவர்கட்குப் புத்ரன் . தேவபாலன் 
புரோஹிதன் , கபிலன் . 


(குணமாவன . 


வனுடைய 

நாலு வேதத்திலும் , 

ஆறு அங்கத் 
தினாலும் , சகல தத்வங்களினாலும் , ஜபஹோமாதிகளினாலும் , ஆசீர்வாதத் 
தினாலும் பரிபூரணன் . பார்யை கபிலை . இவர்கட்குப் புத்ரன் சோமசர்மன் , 
தலையாரி , யமதண்டன் , ஸ்திரீ தனவதி . இவர்கட்குப் புத்திரன் வசுமதி , 
இப்படி மந்திரி புரோகிதன் முதலாகிய பரிஜனங்களையும் , உடையனாகி , 
இஷ்ட விஷயாதி . காமபோகங் + ளை அனுபவிக்கச் செல்லும் நாளுள் , 
ஒருநாள் ஆஸ்தான மண்டபத்து சிம்ஹாசனத்து சமஸ்த பரிவார சம்பூர்ண 
னாகி இருந்த நாகராஜ்யத்தில் ஜனங்கள் சொல்லிக் காட்டினர் . தேவரீர் 
தேசம் சத்ருக்களால் உபத்ரவமாகா நின்றது ( கஷ்டப்படுகிறது ) எனக்கேட்டு 
ராஜா அதிகுபிதனாகிச் ( மிகவும் கோபமாகி ) செரல்லுவான் , மிருகராஜன் 
நித்ரை என்னும் முத்ரையை உடைத்தாய குகைக்குள்ளே வசித்தபொழுது 
க்ஷத்ர ( அல்ப ) மிருகங்களானவை குகையளவாக கர்வம் பண்ணிக்கொண்டு 
திரியும் சிம்மம் நித்ரையை நீங்கித் தன்னுடைய கோரமான நாதங்களையும் 
பரு 

கௌ . 2 


8 


தொனித்து எழுந்திருந் தவள வில் இந்த மிருகங்கள் , எந்த திக்கேயடையும் 
என்று தெரியாது . அதுபோலவென்று , தனது சௌர்யவீர்ய பராக்ரமங்களை 
சொல்லி சாதுரங்க பலசஹிதனாகி யுத்த வீரத்தையுள்ளவர்களையும் பகு 
தனத்தினாலும் , பிரீதியான வசனங்களினாலும் , சந்தோஷிப்பித்தும் 
சொல்வான் . தனது பரிஜனங்களை அவசரம் வந்த விடத்து ஏவியும் . 
பந்துக்களை வ்யசனம் வந்தவிடத்தும் , மித்திரர்களை ஆபத்துவந்தவிடத்தும் , 
ஸ்திரீயை ஐச்வர்யம் மில்லா தவிடத்தும் அறிவரர்களாகவென்று தலையாரி , 
யமதண்டனை அழைத்துச் சொல்லுவான் . 


நாம் யுத்த பூர்வகம் ஜயம் பண்ணி , மீளுமளவும் , நாட்டிலுள்ள 
ஜனங்களையும் , நகரத்திலுள்ள ஜனங்களையும் நன்றாக ரக்ஷித்துக் 
கொள்வாயாக வென்றும் கற்ப்பிக்க , திருவிளம் பற்றின படியே செய்கின்றேன் 
என , விபுல ராஜனும் யுத்தத்துக்குப் போய்ச் சிறிது நாளையில் சத்ருக்களையும் 
ஜயித்து சர்வஸ்வஹரணம் பண்ணி , வீரமுரசு , வெற்றிமுரசு , தியாகமுரசு 
முழங்க மீண்டும் நகரமடைந்தனன் . நாடு நகரத்தில் உள்ள ஜனங்கள் வந்து 
மகாராஜனைக் கண்டு இருந்தார்களாக, ராஜாவும் கமூகப் பிரா தம் செய்து , 
நாட்டவர்களே 

சுகமாக இருந்தீர்களா , வென் றனன் . சுவாமி ப.மதண்டப் 
பிரசாதத்தினாலே நாங்கள் சுகமே இருந்தோம் என் றனர். 


அது கேட்டுச் சிறிது நேரம் சென்ற பின்பு மீளவும் சேட்க , அவர்களும் 
முன்போலவே சொல்லினர் , பின் ! | நாட்டு ஜனங்களுக்கு விடை கொடுத்து ,, 
தன்னிலே விசாரிப்பான் . யமதண்டன் துஷ்டாத்மா , சர்வ ஜனங்களையும் 
தன் வசமாகப் பண்ணிக்கொண்டனன் . நம் படையடராஜத்ரோ ஹி இவனை 
உபாயத்தினால் வதிப்போமென்று ( வெல்வோம் என்று ) உடாயம் சிந்தித்துச் 
சொல்லுவான் . நீ யோகிகளை நம் , யதேஷ்டாபாரிகளும் மூடராகிய 

lu ) ராஜாக 
களும் பூனைகளைப் பாலுக்குக் காவல் பண்னும் அக்ஞானிகளுக் கொப்ப 
ரென்று அவமான புத்தியுடைய நாகி , தன்னுள்ளே கருதி மிகவும் வியாகூல 
முற்றனன் . யமதண்டன் ராஜாவினுடைய அநீதியான ஹ்ருதயத்தினைக் 
குறிப்பினால் கண்டு தன்னிலே சிந்திப்பான் . 


நான் 


ராஜகார்யம் தப்ப மல் 

சர்வ 

ஜனங்களையும் 
ரக்ஷிக்கவும் 

ராஜா விபரீதமாக விசாரிக்கின் றனன் . 

ராஜா யாவற்கும் 
அவசியம் நல்லவன் என்று சொல்லுவான் . காகத்துக்கு சுத்தமும் . சூதாடு 
பவனுக்கு சத்யமும் , பாம்புக்கு க்ஷ மையும் , ஸ்திரீகளுக்கு காமத்தில் உபசாந்தி 


7 


அலியனுக்கு த்ருடமும் , சுராபாணிக்கு உண்மை ஞானத்தைச் சிந்தித்தலும் 
ராஜாவினுடனேயோ 

யாவராலும் கண்டதுமில்லை கேட்டதுமில்லை 
என்றனன் . 


இப்படிச் செல்லும் நாளுள் ஒரு நாள் ராஜா , மந்திரி - புரோஹிதன் 
இருவரையும் அழைத்துச் சொல்லுவான் . யமதண்டன ராஜத்ரோஹி . 
இவனை உபாயத்தினால் மரணமடைவிப்போமென்று , அது கேட்டு இவர்கள் 
புத்திமான்களாயும் , ராஜாவினுக்கு ஹிதோபதேசம் பண்ணாமல் கர்மவசத் 
தினால் அப்படிச் செய்யத் தகும் என்றனர் . புத்தியும் உத்சாஹமும் சகாயமும் 
மேல் வரு மதுக்கீடாக சம்பவிக்கும் . இப்படி இவர் ள் தங்களில் விசாரித்து 
ராஜா , மந்திரி , புரோகிதர் மூவரும் கூடி ராஜபாண்டாகாரத்தில் அகழ்ந்து 
புக்கு உள்ள 

தனமெல்லாம் எடுத்து பயத்தினோடும் சென்று வேறொரு 
இடத்திலே G க்ஷிேயித்து ( வைத்து ) மெதியடி , முத்திரை மோதிரம் , 
யக்ஞோபவீதம் , இவை மூன்றினையும் பயத்தினால் மறந்துபோயினர் . ராஜா 
உதய காலத்தில் ஆஸ்தான மண்டபத்தில் இருந்து யம தண்டனை யழைத்துப் 
போக விட்டனன் யம தண்டனு தன் மனசிலே விசாரிப்பான் . இன்று 
நமக்கு மரண திவசமென்று கருதிச் சொல்லுவான் . 


வித்வான் அவித்வானாகவும் , சமர்த்தன் அசமர்த்தனாகவும் . சூரன் 
பீருவாகவும் , ஆயுள் உள்ளவன் அல்பாயுசு உள்ளவனாகவும் , வம்சவான் 
வம்சஹீனனாகவும் , நரபதிகள் விபரீதராயுள்ள அளவிலென்றும் வசனத்தினை 
நிச்சயித்து வந்து ராஜாவைக் கண்டனன் . ராஜாவும் வெகுண்டு சொல்லு 
வான் . 

மகா ஜனங்களுக்கு கூயைப் பண்ணி நம்முடைய அளவில் உதாசீனம் 
பண்ணிணவன பாண்டாகாரத்தில் தனமுள்ளதைச் 

சோரர் 
போயினர் . தனமும் , சோரரையும் சீக்கிரம் கொண்டு வருவாயாக . இல்லை 
யாகில் உன்னை சிரச்சேதம் பண்ணுவேன் என்றனன் . 


கொண்டு 


ராஜாவின் 


வசனத்தைக் கேட்டுப் பயந்து கன்னவாசல் காப்பான் 
போயினன் . அந்த ஸ்தலத்து மேற்படி மெதியடி , முத்திரை மோதிரம் , 
யக்ஞோபவிதம் இவை மூன்றினையுங்கண்டு 

மெதிபடியால் 

ராஜாவை 
சோரனாகவும் முத்திரை மோதிரத்தால் மந்திரியை சோரனாகவும் , யக்ஞோப 
வீதத்தால் புரோஹிதனை , சோரனாகவும் , புத்திபண்ணி அதை மறையப் 
போ கவிட்டுத் தன்னிலே சிந்திப்பான் . அஹோ ராஜா முதலாயினர் இப்படிச் 
செய்யில் யாவர் முன்னே சொல்லுவேன் என்று பின்னும் சொல்லுவான் , 


8 


" யானைப் பட்டி மேயிலும் , ராஜா தஸ்கர நாகிலும் (திருடனானாலும் 
வித்வான்கள் பாபத்தைப் பண்ணினாலும் , சிஷ்ஷிக்கவல்லாரில்லை யென்றும் , 
வசனத்தை நிச்சயமாகக் கருதி நன் . இந்த விருத்தாந்தங்கள் எல்லாம் கேட்டு 
சமஸ்த நகர ஜனங்களும் ராஜ பார்ச்வ அடைந்தனர் . இவர்கட்கு சர்வ 
விருத்தாந்தமும் ராஜா அறிவித்தனன் , 


மகாஜனங்கள் சொல்லுவர் , யமதண்டன் , சப்த தினாந்தரம் சர்வ 
திரவியமும் சோரரையும் கொண்டு வரக்கடவன் . வராவிடில் தேவரீர் 
திருவுள்ளத்திலெப்படி இருந்ததோ , அப்படியே செய்வீராக வென்று சொல்ல , 
ராஜாவும் அநேகம் வருத்தத்தினாலே அனுமதி பண்ணினன் . இப்படி 
நிர்ணயம் பண்ணி நகர ஜனங்கள் புறப்பட்டனர் . 


யமதண்டனும் மகாஜனங்களோடு சொல்லுவான் . இப்பெரியதாகிய 
அவஸ்தை வந்து யான் செய்யுமதே தென்பான் . மகாஜனங்கள் சொல்லுவர் . 
அஞ்சாதொழிவாயாசு நீ தனவானாயுள்ள நாள் முதல் சோர வியாபார 
மில்லை . இப்பொழுது உன்னாலே யாதல் , ராஜாலினாலே யாதல் , சோர 
விருத்தியுண்டானது . இருவரில் ஒருவர் அநீதி செய்தவர்களை நிக்ரஹம் 
பண்ணுவோம் என்றனர் . அதுகேட்டு யமதண்டனும் ப்ரசன்னனாயினன் . 


பின்பு துர்ஜன வேஷங்கொண்டு சோரரைத் தேடிக் காணாது சபையை 
அடைந்து . ராஜாவை நமஸ்கரித்து இருந்தனன் . ராஜுவும் கள்ளரைக் 
கண்டாயோவென , யமதண்டனும் , சுவாமி யான் எவ்விடத்திலும் பரிபிரமித்து 
தேட வெறொருவிடத்தும் கள்வரைக் காணேன் என் றனன் . அதுகேட்டு 
இந்த தேச காலமெல்லாம் என் செய்தாயென , ஒரு பிரதேசத்து ஒருவன் கதைச் 
சொல்லக் கேட்டு அதனால் நெடுநேரம் சென்ற தென , யாதொரு கதையினாலும் 
மரணத்தை மறந்து கேட்டனன் . அந்தக் கதையினைச் சொல்லுவாயாகவென 
சொல்கின்றேன் . அவதானம் ( கவனமாக ) பண்ணிக் கேட்டருள வேண்டுமேன்று 
சொல்லுவான் . 


ஒரு மகாவன சமீபஸ்தமாகிய தடாகத்துக் கரையில் உயர்ந்ததொரு 
விருஷத்தின் மேல் அநேக ஹம்ச சமூக மிருக்குமிவற்றைக் கண்டானொரு 
வியாதன் ( வேடன் ). இந்த ஹம்சங்களை ஹிம்சை பண்ணுவான் வேண்டி 
விருக்ஷத்தின் மேல் ஏறுதற்கு , வல்லியாகிய தொரு கிழங்கினைக் கொண்டு 
வந்திட்டனன் . இதனைக் கண்ட விருத்த ஹம்சம் புத்ர பௌத்ரங்களுக்கு 
ஹிதமாக ஒரு வசனம் சொல்லும் . பிள்ளைகளே , பேரன்மார்களே , எனது 
வசனத்தைக் கேட்டு உங்கள் மூக்குகளால் தோன்றுகின்ற மூளையினை 


9 


ஓடித்துப் போடுவீராக . அல்லது உங்கள் அனைவருக்கும் மரணம் சம்பவிக்கும் 
என்ற வசனத்தைக் கேட்டு பாலஹம்சங்கள் அத்யந்தம் ஹாஸ்யைப் பண்ணி 
அஹோவிருத்தனாகியும் . மரணத்துக்கு அஞ்சி சர்வ காலமும் ஜீவிதத்துக்கு 
இச்சியா நின்றது . இதனால் வரும் பயம் ஏதும் இல்லை என்று பரிகாசம் 
பண்ணிய வசனத்தைக் கேட்டுத் தன்னிலே விசாரிக்கின்றது . 


அஹே ! இந்த மூர்க்கன் ஹிதோபதேசமறியாமல் மிகவும் கோபத்தைப் 
பண்ணினான் . அதெப்படி துர்ஆனலுக்கு அதிக சன் மார்க்கோபதேசம் 
மிகவும் கோமாத்தான் இருக்கும் . நாசிகாச்சேதனம் , நிர்மலமான 
கண்ணாடியினது காட்சி . கோபமாகியவாறு போல வென்றது . மீளவும் 
விருத்கலும் சமானது , சொல்லும் முற்றும் பரிபாகமான ஞானமில்லா தவர் 
களுக்கும் மார்க்கோபதேசம் பண்ணும் யோக்யாவசனத்தை வ்யர்த்தமாகப் 
பண்ணுதலும் . இவனுக்கு இந்த வசனம் சொன்னோம் என்னும் சந்தாபமும் 
பிர ஹரிக்க எழுந்திருத்தலும் , பழிச் சொலவு , மென்னும் நாலு பலத்தினைத் 
தரு மென்று நிச்சயித்து , இந்த விருக்த ஹம்சம் மேல் வரும் அநர்த்தத்தினை 
காண்பனவாகவென்று நிச்சயித்து , விருக்ஷக்ரத்திலிருந்து ( மரத்தின் உச்சியில் ) 
காலாந்தரத்து விருஷத்தின் மேல் சா கோப சாகைகளெங்கும் மேறிப்பற்றிய 
விதனை வியா தன் கண்டு , இதன் மேலேறி வலையை வளைத்தனன் . இராத்திரி 
யில் ஹம்சங்கள் அனைத்தும் பாசபந்தங்களாகிய பின்னே உண்டாகிய 
கோலா ஹலத்தினைக் கண்டு , விருத்த ஹசம் சொல்லும் . பிள்ளைகளா 
நான் சொல்லிய ஹிதோபதேசத்தினை இகழ்ந்தீர் . வித்தையிலும் புத்தி 
மிகுதியாயிருக்கும் . 


அதன் போல னெனில் முன்பொரு சிர்ஹத்தினை ச்ருகாலன் ( நா ) 
புத்தி விசேடித்தினால் சொல்லும் . மிருக ராஜூனோ- னுஷ்யனுக்கு ராஜாவைப் 
போல . மிருகங்களுக்கு ராஜாவாகிய நீந்யாய மார்க்கம் பண்ணாமல் பஹு 
ஜீவவதம் செய்தாய் . இனிமேல் முறைமை நீ நியாயமே செய்வாயாக வென்று 
சங்கல்ப்பித்துச் சொல்லும் . நானும் இந்த சருகாலனுக்கு ( நரிக்கு ) முறை 
யாகிய அன்று , சேற்றினுள் புரண்டு சென்று செப்பும் , மிருகேந்த்ரனே இந்த 
வனத்துள் மற்றொரு சிம்ஹம் வந்து யான் கர்த்தன் எனக்கேட்ட யானும் 
அதனுடன் ஸ்பர்த்தைப் ( போட்டி ) பண்ணிய காரணத்தினால் கர்த்தமத்துள் 
( சேற்றினுள் ) புரண்டு வந்தேனெனக் கேட்டு அதிகுபிதனாகி ச்ருகா லன் 
( நரியின் ) பின்னே செல்ல ஒரு ஜீர்ண கூபத்தைக் (கிணறு ) காட்டின அதனை 
வஞ்சகமாகக் கருதாதே , அந்தக் கூபத்தினுள் விழுந்தது போல வித்யை 
பரு 

கௌ , 4 


10 


யுண்டானாலும் புத்திஹீ நன் வி நாசத்தை அடைவான் என்றது கேட்டு பால 
ஹம்சங்கள் சொல்லும் , 


தா தனே அக்ஞானிகளாகிய நாங்கள் ஈடேறும் வழியைச் சொல்லு 
வாயாக வென்றனர் . விருத்த ஹம்சர். சொல்லும் , அக்ஞான பாவத்தாலும் , 
பிரமாதத்தினாலும் , உதாசீனம் பண்ணிக் கொட்டதொரு காரியம் கழிந்த 
நீருக்கும் அணைக்கோலுமது போலும் என்ற பின்பும் 

என்ற பின்பும் பாலஹம்சங்கள் 
சொல்லும் , 


பாயாக . 


சித்த 


தாதனே உனது மனசை ஒருப்படுத்தி யாங்கள் உய்யும் வகை விசாரிப் 

சித்த நிர்மலமாய் உள்ளளவில் , ஸமஸ் தமு அறியலாம் . 
விநாசமாகிய விடத்து சப்த தாதுக்களும் விநாசமாகி , ஹேயோ!பாதேயங் 
களும் தோன்றாததால் உனது சித்தத் தினை ஒருப்படுத்தி யாங்கள் உய்யும் 
வகை விசாரிப்பாயாக வென் றனர் . 


விருத்த ஹம்சம் சொல்கிறது . நீங்களனைவருர் மருத (இறந்த ) சரீரம் 
போல் இருப்பீராக அல்லது வியா தன் ( வேடன் ) உங்கள் சிரசினையும் , பக்ஷங் 
களையும் சேதம் பண்ணுவன் என்றது . பிரபாத சமயத்திலே வியா தன் பக்ஷி 
சமூகத்தினை கத (இறந்த ஜீவன்கள : கக் கருதி விருக்ஷத்தின் மேல் ஏறி 

களை அதோபாகத்து ( கீழே ) விழ்த்தினன் . அதன் பின் விருத்த ஹம்சம் 
சொல்லும் . சர்வஹம்ச சீக்ர புத்தி பலபனம் பண்ணுவீராம் மென்ன பறந்து 
போயி நதி தீரத்திருந்து விருத்த ஹர்சகதினை ஸ்தோத்திரம் பண்ணி 
அஹோ விருத்த வசனத்தினாலுய்ந்தோம் ஞான விருத்தரது வசனத்தினை 
நல்லதாக ஸ்வீகரித்தால் இஹபர லோகங்கட்கு ஹிதம கு மென் றனர் , 


. 


இதனைக் கேட்ட வியாதன் , இது கதையின் அபிப்ராயமறியானாகி 
தராக்கிரஹத்தினாலுணர்ந்திலன் . கிருஷ்ண பாஷாண ஜலத்தை ஆச்ரயித்தும் 
மிருதுவாகக் கூடா தவாறு போல இப்படிக் கதையினைச் சொல்லி விடை 
கொண்டு போகிற யமதண்டன் ஸ்வக்கு ஹமடைந்தனன் . இது பிர தம தின 
விருத்தாந்தம் . 


தளவரனே 


இரண்டாம் நாள் யமதண்டன் ராஜாவைக் சுண்டனன் . 
கள்வரைக் கண்டாயோ , வென , எங்கும் பரிப்பிரமித்துத் தேடியும் வெறொரு 
விடத்தும் கண்டேன் இல்லை . என்பது கேட்டு பகு தேச காலமெல்லாம் 
யாது செய்தனை யென , ஒரு பிரதேசத்திலே கும்பகா ரளால் ! குயவன் ) ஒரு 


11 


கதையை சொல்லக்கேட்டனன் , அது காரணமாகக் காலா தீகமானது ( காலம் 
அதிகமானது ) யென்ன அந்தக் 

சொல்லுவாயாக 

வென , 
தளவரன் சொல்லுவான் . 


கதையினைச் 


சகல பாண்டங்களும் வனைவதற்கு எங்கள் குலத்தினை ரக்ஷித்தற்கும் , 
யோக்யமான ம்ருத்யு ( மண் ) வானது எனது முதுகினை முறித்தது . ரக்ஷிப்பாரே , 
பக்ஷிப்பாராகில் யாவர் முன்னும் பேசுதலரி தென் றனன் . இந்தக் கதையின் 
அபிப்ராயம் அறிந்திலன் . ததநந்தரா ராஜாவை விடைக்கொண்டு தனது 
ருெஹமடைந்தனன் . இது தலிதீய தின விருத்தாந்தம் .. 


திரு.தீய தினத்தும் ராஜா பார்ச்வமடைய யம தண்டா . சோரரைக் 
கண்டாயோவென . தேவனே எவ்விடம் தேடியும் கள்ளரைக் கண்டிலேன் என 
இந்நேரம் என் செய்தாய் என , ஒருவன் ஒரு கதைச் சொல்லினன் . 
கேட்டதனால் நேரம் சென்ற தென்றனன் . அந்தக் கதையினைச் சொல்லெனச் 
சொல்லுவான் . 


பாஞ்சால தேசத்து, வரசித்தி நகரத்து ராஜா சுதர்மன் பரம 
தார்மிகன் , ஜயினோத்தமன் . பார்யை ஜீனமதி . அவளும் சம்யங் த்ருஷ்டி . 
மந்திரி ஜயதேவன் . மித்யா த்ருஷ்டி . திரு . சூன்யன் . சூன்யவாதி , பார்யை 
விஜயை அவளும் மிக்யா த்ருஷ்டி . நிஷ்கருணை , ராஜா இஷ்ட விஷய காம 
போகங்களை 

அனுபவித்துச் செல்கின்ற காலத்து ஒரு நாள் ஆஸ்தான 
மண்டபத்து அநேக நரபதிகள் புடைசூழ இருந்த அவசரத்திலே ஒருவன் 
வந்து சொல்லுவான் . மஹபலன் , மா தவளன் என்னும் ராஜ்யத்துக்கு 
மகத்தான பாதை வர்த்திக்கின்றதெனக் கேட்டுச் சொல்லுவான் . 


வனத்திலே மத்தகஜங்கள் கர்வத்தினோடும் கூடியதும் சிம் ஹத்தினைக் 
காண மிகவும் கர்வத்தில் நீங்குமது போல வென்று . மீளவும் சொல்லுவான் . 
சஸ்த்ரவதம் சஞ்ஜனங்கள் யோக்ய மல்லவா கினும் , சமரபூமியில் 
( போர்க்களம் ) எதிர்த்தவன் சத்ருவாவான் . நமது ராஜ்யத்துக்கு விரோதி 
யாகும் அவனை நிக்ரஹம் பண்ணுதலும் , யோக்ய ஜனங்களைப் பரிபாலனம் 
பண்ணுதலும் , ராஜ தர்மமாகுமென்றுஞ் சொல்லி , சதுரங்க பலசஹி தனாகி 
சமரபூமிக்குச் சென்று சத்ருக்களையும் , ஜயித்து , சர்வஸ்வ நேரமும் ( கைப்பற்றி ) 
பண்ணி ஆனந்தத்தோடும் நகரப்பிரவேசம் பண்ணுகிற அவசரத்தில் மதிலும் , 
கோபுரமும் விழுந்தது , இதனைக் கண்டு 

இதனைக் கண்டு அபசகுனமாக விசாரிச்சு நகர 
பாஹ்யத்திலே ( வெளியில் ) யிருந்த நன் மந்திரி ஜடிதியில் கோபுரமும் , மதிலும் 


12 


இரண்டும் ஸ்தபதிகளால் எடுப்பித்தனன் . மற்றை நாள் நகர பிரவேசக் 
காலத்து வஞ்சகத்தினால் வீழ்ந்தது . திருதீய தினத்தும் முன்பு போல 
பண்ணிச் செல்ல வீழ்ந்தது கண்டு ராஜா , மந்திரியை நோக்கி இப்படி 
வீழ்தற்கு ஏது காரணமென்ன . மந்திரியும் மஹாராஜனே தேவதைகளால் 
வந்த உபசர்க்கம் நரபலியினைச் செய்யில் ஸ்திரமாகும் . துர்தேவதைகளால் 
வந்தது என்று சொல்லக் கேட்டுப் பரமதார்மிகன் கருணா பரவசனாகிச் 
சொல்லுவான் . இந்த அநாசாரம் செய்தால் , இகபரலோ கங்கட்கும் விருத்த 
மாகும் . யாமிருந்தவிடம் வனமாகிலும் , நகர மாத்ரமென்று பின்னும் சபை 
யிலுள்ள சமஸ்தரும் விபரம் சொல்லுவார் . ஆயுஷ்யக் . பலம் , ஆரோக்யம் , 
ஐச்வர்யா திகளை வாஞ்சிக்கின்றவர்கள் பரஹிம்சை முதலாகிய துராசாரங் 
களைத் தவிர வேணு மென்றும் சாஸ்திர பிரமாணத்தினையும் சொல்லி அநேக 
தனங்களையும் , பூமிகளையும் , தானம் பண்ணியவிடத்தும் ஒரு ஜீவனை 
ரக்ஷிக்கும் பலம் இல்லை. என்றும் சொல்ல , மந்திரியும் மகா ஜனங்களுக்குச் 
சொல்லுவார் . 


தேவரீர் இஷ்டத்திலே எழுந்தருளியிருக்க யாங்கள் செய்வோமென்ன 
பாபபீருவாகி ( பாபத்தினால் பயந்தவர் ) ராஜாவும் சொல்லுவான் . ராஜ்ய 
ஜனங்கள் செய்த புண்ணிய பாபங்களில் ஆறில் ஒன்று நமக்கு மாத்ரம் , 
அதனாலும் யோக்யமில்லை யென பும்: யாம்சம் தேவரீரவர்கட்காகக் கடவது , 
பாபாம்சம் எங்களுக்கென்ன , கற்பனைக் கல்லைப் பிளக்கு மென்கிற நியாயத் 
தினால் , ரரஜாவும் அனுமதி பண்ணினன் . பின்பு மகா ஜனங்களும் , மந்திரியும் 
சுவர்ணமயத்தினாலே புருஷ ரூபம் பண்ணி பகுவித ரத்னாபரணங்களால் 
அலங்கிருதம் செய்து கோடி தனத்தினையும் , சகடையின் ( வண்டி ) மேல் 
ஏற்றிச் சாத்தினர் . " மாதா 451 து ஹஸ்தத்தினால் விஷத்தினைக் கொடுக்க 
பிதா கழுத்தினை முறிக்க , இப்படி ஒரு புத்திரனைத்தரில் இந்த தனத்தினையும் 
சுவர்ணமயமாகிய புருஷனையும் தருவோமென்று வீதிகள் தோறும் முரசு 
முழங்கிய வசனத்தினைக் கேட்டு , அந்த நகரத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் 
கவாடபந்தனம் (கதவை சாத்ri ) பண்ணியிருந்தனர் . கிருபா , சூன்யனும் , 
மகா தரித்ரனும் ஆகிய வனதத்தன் என்னும் பிராமணனுக்கு ஸத்ரீ நிஷ்கருணை . 


இவர்கட்குப் புத்ரர் எழுவர் . இவருள் இந்திரதத்தனென்னும் 
எல்லார்க்கும் மிளையானைக் கொடுத்து திரவியத்தினை வாங்கி நாம் இதற்கு 
இனனங்கி இருந்தால் வேண்டு புத்திரர்கள் உள்ளவர்க்கும் என்று புறப்பட்டு 
கோஷணைப் பண்ணி வருகிறவர்களை நோக்கிச் சொல்லுவான் . நீங்கள் 


13 


உரைக்கின்ற படியே உடன் வருகிறேனென்று சுவர்ணமயமாகிய புருஷனையும் , 
தனத்தினையும் வாங்கித் தன் புத்திரனையும் சகடையேற்றித் தானும் , 
ஸ்தரீயும் கூடிச் செல்லா நிற்ப இந்திரதத்தன் சிந்திப்பான் . அஹோ தனத்தின் 
மகிமை இருந்தவர் , தரித்திரம் வந்த விடத்துச் செய்யும் காரியம் செய்யா 
ரென்று பிரசித்தரது வானத்தினைச் சிந்தித்துச் சென்றானாக . சகலரும் 
சந்தோஷம் பண்ண சுமுகனாகி மந்தஸ்மிதம் செய்யக்கண்டு மகாராஜன் 
சொல்லுவான் . மரண நிமித்தமாகத் தான் நின்றிருந்தேன் என , பயம் 
வருமளவும் உண்ட கிய துக்கர். வந்தவிடத்து சகிக்கலாகும் . " பிதாவினால் 
சந்தாபிதனாகிய ( கஷ்டப்படுத்திய ) பிள்ளை , மாதாவினை யடையும் . மாதா 
வின . 

சந்தாபிதன:7 கிய பிள்ளை , பிதாவினை யடையும் . இருவராலும் 
சந்த பித்ன கியவன் 

ராஜா வினை யடைவான் . 

ராஜாவினால் சந்தாபித 
னாகியவர் 

மகா ஜனங்களை அடைவான் . மாதா விஷத்தினைத் தர , பிதா 
கழுத்தினை முறிக்க , மகாஜனம் , திரவியம் கொடுத்துக் கொள்ள . ராஜா 
அனு மோதநாகியிருப்ப , யாவர் முன்னே செல்லுவேனென்று , தீரதையினால் 
( மன உறுதியினால் ) மரணம் வந்தவிடத்தும் துக்கத்தை சஹித்தால் சுகதியாகும் 
என்று , அது காரணமாக மந்தஸ்மிதம் (சிரித்து செய்தேன் என்றனன் . 

இந்த வசனத்தினைக் கேட்டு ஜைனோத்தமனாகிய நரபதியும் , நகரமும் , 
கோபுராதிகளும் , நாங்களுக்கு வேண்டுவதில்லை . இருந்த இடம் நகரமாகு 
மென்று ஹிப்சைக்கு அனுமோ தா பண்ணா திருப்பு . இவனுடைய சம்யக்த்வத் 
தினையும் இந்திரதத்தன் தைரியத்தையும் கண்ட நகர தேவதைகள் கோபுரங் 
களையும் , ஸ்திராயாகப் பண்ணி , இந்திரதத்தனையும் , ராஜாவையும் , 

பஞ்சாஸ்சர்யங்களால் பூஜித்து ஸ்தோத்திரம் பண்ணிச் 
சொல்லுவான் . " உத்யோகமும் , துணிவும் , ஞானமும் , புத்தியும் , சக்தியும் , 
பராக்ரமமூர் மந்த்ர வாதமும் கிய , ஏழு குணமும் யாரொருவருக்கு உண்டோ , 
அவனே தேவனாக ஸ்மரிக்கப்படுவர் என்று சொல்லி தமதிடமடைந்தன . இந்த 
விருத்தாந்தத்தினைக் கேட்ட ச்யோ தனன் அபிப்ராயம் அறியானாயினன் . 
இப்படிச் சொல்லி யமதண்டன் ராஜாவை விடை கொண்டு தனது கிருஹம் 
அடைந்தார் . 


பிரசம்ஸித்து 


நாலாம் நாளும் ராஜா பார்ச்வமடைய , ராஜாவும் சோரரைக் 
கண்டாயோ என , எவ்விடத்தும் கண்டேன் இல்லை , எனக்கேட்டு . நெடுநேர 
மாக என்ன செய்தாயென , வழியிலே ஒரு மானின் கதையைக் கேட்டதனால் 
நேரம் சென்றது என , நீ கேட்ட கதையினைச் சொல்லுவாயாக என்றவுடன் 
யமதண்டன் சொல்லுவான் . 
பரு 

கௌ . 5 


14 


மகாவனத்தில் வசிப்பதொரு மான்பேடும் ( பெண்மான்) , கலையும் , 
புத்ர பௌத்ர முதலாயினருடன் செல்லும் நாளுள் வனத்தைச் சூழ வலையைக் 
கட்டி . வாபீ , கூபம் முதலாகிய ஜலங்களில் விஷங்களைக் கரைத்து . பூமியிற் 
படுகுழி பண்ணி . சேஷித்த ( மீதம் உள்ள ) வனங்களில் அக்னியினை இட்டு 
வேடன் வில்லினைப் பிடித்துப் பின் செல்ல , இந்த மானுக்கும் போக்கிட 
மற்றது என்றனன் . இந்த அவசரத்துப் பெருங்காற்றும் . பெருமழையும் 
வந்து அக்னியை அழித்து , வலையையும் முறித்தது . இந்தக் கதையினைக் 
கேட்டு தாழ்த்தேனென ( காலதா மதம் ) , ஸ் யோ தனன் கதையில் சிறிதும் 
அபிப்ராயம் அறிந்திலன் . இந்த அர்த்தாக்யானத்தினை ராஐாவுக்குச் 
சொல்லி விடைகொண்டு போயினன் . சதுர்த்ததின விருத்தாந்தம் . 


அஞ்சாம் நாளும் ஆஸ்தான மண்டபமடைந்து ராஜாவைக் கண்டிருத் 
தலும் . யமதண்டன் கள்வரைக் கண்டாயோவெனக் கேட்டு எவ்விடத்தும் 
தேடி வேறு ஒரு இடத்திலும் கள்ளரைக் கண்டேன் இல்லை என்றனன் . 
இந்த தேச காலம் என்ன செய்தாய் என . க்ராமத்தின் பாஹ்யத்திலே 
( வெளியிலே ) சிலர் கதை சொல்லக் கேட்டு காலா திகமான தென, அந்தக் 
கதையை நமக்குச் சொல்லுவாயாக என் யம தண்டன் சொல்லுகிறான் . 


நேபாள தேசத்து பாடலீபுர நாரத்து ராஜா வசுபாலன் , ஸ்த்ரீ வசுமதி , 
ராஜா கவித்வத்திலே பிரசித்தன் . மந்திரி பாரதிபூஷணன் , பார்யை பேவகி . 
இவனும் கவித்வத்திலே ஜகத் பிரசித்தின் . ஒரு நாள் ஆஸ்தானத்தில் இருந்து 
ராஜா சொன்ன சப்தத்தினை பஹி தூஷணம் பண்ண ராஜா அக்குபி தனாகி 
மந்திரியினைப் பெருகிற ஆற்றினுள் + ட்டிவிட , புண்ய வசத்தினால் 
மணற்குன்று சித்திக்க , அதன் மேல் இருந்து சொல்லுவான் . சக்நவினிடத்தும் . 
ஜலம் , அக்னி இவற்றுள் அகப்பட்டவிடத்தும் , சமுத்ரம் மகாபர்வத க்ரம் 
இவையாதியாக இவையிற்றுள்ளே எய்தியவிடத்தும் , மத்த ஜம் எதிர்படவும் , 
புண்ய மகிமை 

உண்டான. ல் வருந்து , திருப்பாருமுள ரென்று , பின்னும் , 
வித்வானை , வித்வான் சகியான் என்றும் , சொல்லுமது , சத்யமாயிருக்குமென்று 
சொல்லுவான் . “சிஷ்ட ஜனங்கள் காரணமாக துஷ்டரும் , வ்ர தஸ் தன் 
காரணமாக காமிகளும் . விழித்திருப்பவர் காரணமாகச் சோரர்களும் , 
தர்மத்தைச் செய்கிறவர்கள் காரணமாக , மிதந்த பாபத்தை செய்கிறவர்களும் , 
சூரர் காரணமாகப் பீதிமான்களும் , அக்ஷரவான்கள் 
காரணமாக , 

அக்ஷர 
ஹீனரும், மிகவும் கோபத்தினைச் செய்வார்களென்று , என்னால் ப்ரத்யக்ஷ 
மாகக் காணப்பட்டது என்றும் , ஜலத்துக்குண்டான குணங்களனைத்தினைச் 
சொல்லுவான் . 


15 


சைத்யமும் , பர ஹிதமும் , நிர்பலத்வமும் அசூசியாய் வந்தடைந்தவர் 
களை , சுத்தம் பண்ணுகையும் , மற்றும் , அநேக சத்குணங்களை உடைத்தாகியும் 
உயர்ந்தவிடத்துச் செல்லாமை , தாழ்ந்தவிடத்திலே மிசவும் சென் றமை , என்று 
அந்யோ ந்யம் தேசத்தினைச் சொல்லிப்போக விடைகேட்ட ராஜாவும் நம்மால் 
அபராதம் செய்யப்பட்டது என்று சொல்லுவான் . சந்திரனுக்கு பிரக்ருதி , 
க்ஷயமும் , வக்ரமான சரீரமும் , மந்த புத்தியும் தோன்றியிருத்தலும் , ராத்ரியில் 
பிரகாசமான தாலும் , மிதீரனாகிய ஆதித்யனுக்கு விபத்து வந்தவிடத்துத் 
தான் தோன்றுதலும் , ஹீநாது குணம் போல் வர்த்திக்கின்ற சந்திரனையும் , 
ஈச்வரன் சடா பாரத்திலே தரித்தனன் . ஆதலால் ஆச்ரி தரிடத்து மகத்துக்களது 
குணதோஷ சிந்தை இல்லை என்று சிந்தித்து மந்திரியினைக் கரையே 
மந்திரி பதத்தில் ஸ்தாபித்து அநேக ஸத்காரம் பண்ணினனென்று சொன்ன 
கதையினைக் கேட்டும் சியோ தனன் அபிப்ராயம் அறிந்திலன் . இப்பெற்றிதான 
அர்த்தாக்யானத்தினைச் சொல்லி விடை கொண்டு யமதண்டன் தனது க்ருஹம் 
அடைந்தனன் . பஞ்சதின விருத்தாந்தர் .. 


யேற்றி , 


ஆறாம் நாளும் ஆஸ்தான மண்டபம் அடைந்து ராஜாவை நமஸ்கரித்து 
நிற்க , யமதண்டா கள்வரைச் உண்டாயே வென , எவ்விடத்துத் தேடியும் 
கண்டேன் இல்லை என்றனன் . பகுதேசம் என் செய்தாய் என்று கேட்க , 
கடைத் தெருவிலொரு கதைச் சொல்ல கேட்டு தேச காலம் சென்றது என , 
அந்தக் கதையைச் சொல்லுக என்றவுடன் ராஜாவுக்கு தளவரன் சொல்லுவான் . 


குரு ஜாங்கல விஷய பாடலிபுத்ர நகரத்து ராஜா சுப்ரபன் , ஸ்த்ரீ 
சுபத்ரை என்பாள் . ராஜா நந்தவனம். ஒன்றும் செய்வித்தனன் . 

அதனுள் 
அபூர்வமான விருக்ஷங்கள் , அமைத்தான் . அநேக விதமாகிய கதளிகளையும் , 
பஹு ( பல ) விதமான தே , மா , 112 1 , நாளிகேரம் . நாரங்கம் , எலுமிச்சை , 
முதலான விருக்ஷங்களையும் , சந்கனம் , நிர்யாசம் , அகில் முதலாகிய விருக்ஷ 
விசேஷங்களையும் , சிறுசண்பகம் , மல்லிகை , யிருவாட்ரி , முல்லை , முதலான 
வல்லி விசேஷங்களையும் , சண்பகம் , மகிழம் முதலான , சுகந்த புஷ்பங்களையும் , 
விருட்சங்களையும் , மற்றும் அபூர்வமானவற்றையும் அழகுபெற அமைப்பித்துச் 
செல்லும் நாள் . வானரங்கள் சென்று வனத்தினை உ.பத்திரவம் பண்ணி , பனஞ் 
சாற்றினையும் , பருகியபின் , வனபாலசன் பகுசேஷ்டி தமாக மர்க்கடோ ( குரங்கு ) 
பத்ரவத்தினையும் சுப்ரபமகாராஜாவுக்குச் சொல்ல , ராஜாவும் வனத்தை 
ரக்ஷிக்கும் நிமித்தமாகத் தன்னுடைய கிரஹத்துள் 

வினோ தார்த்தமாக 
இருக்கும் விருத்த வானரங்களை வனத்தே போகவிட , இவையும் அவையோட 


16 


கூடித் தோப்பை அழித்தது . அதுகண்டு வநபாலகன் சொல்லுவான் , மாம்ச 
த்ருஷ்டியினுள் காணும் பதார்த்தங்களையும் , ஞான திருஷ்டியினுள் காணும் 
பதார்த்தங்களையும் அறியாத மூர்க்கன் , இகலோக . பரலோக மிரண்டுக்கும் 
விரோதத்தினை யெய்தா நின்றார்கள் என்றனன் . இந்தக் கதையின் 
அபிப்ராயத்தை ராஜ முதலாயினோரும் அறிந்திலன் . பின்பு ராஜாவை 
விடைகொண்டு யம தண்டன் தனது கிருஹம் அடைந்தனன் . ஷஷ்டதின 
விருத்தாந்தம் 


ஏழாம் நாளும் ஆஸ்தான மண்டபம் அடைந்தனன் . 

ராஜாவை 
நமஸ்கரித்து நிற்க , யமதண்டா கள்ளரைக் கண்டாயோ வென் றனன் . 

தேடிய 
விடங்களுள் வேறு கள்ளரைக் 

கண்டிலேன் 

என்றனன் . நெடுநேரம் 
சென்றதற்குக் காரணம் என்ன வென , நாற்சந்தி கூடியவிடத்து , ஒரு கதை 
சொல்லக்கேட்டு , அதனாலே தேசகாலம் சென்றதென , அந்தக் கதையினைச் 
சொல்லுவாயாக என்று ச்யோ தனன் முதலாயினோர் கேட்க தளவரன் 
சொல்லுவான் . உஜ்ஜயினி நகரத்து வைச்யன் யசோபத்ரன் . இவனுக்கு 
ஸ்திரீகள் இருவர். தன் மாதாவினிடத்திலே ஸ்திரீகளிருவரையும் வைத்து , 
நல்ல முகூர்த்தத்தில் வாணி ஜ் பரார்த்தமாகப் ( வியாபார விஷயமாக) புறவீடு 
வீட்டிருந்து காரிய வசத்தினால் ரபடத்ரி 8. சோபத்ரன் கிருஹத்தேவர , சாரித்ர 
ஹீநையாகிய தன் மாதா சோரபர்த்தாவுடனே வர்த்திக்கினற அவசரத்தில் 
கதவைத் திறந்து அபசாரித்ர பயத்தினால் வஸ்த்ரத்தினையும் மறந்து ஒரு 
மூலையுள் ஒதுங்கினள் . கிரஹத்துள் ளே செல்லுகின்ற யசோபத்ரனும் ஏரண்ட 
விருக்ஷத்தின் மேல் உடுத்த வஸ்த்திரத்தினைக் கண்டு , அஹோ ! 
காமராஜனுடைய பெருமை இருந்தவாறு மிருத ரூபமாகிய இவளையும் 
விரஹத்தினால் பீடிக்கின்றனரென்று சொல்லுவான் . " ஒரு வ்ருத்த ஸ்வா 
( வயதான நாய் ) வற்றின சரீரத்தினையும் அற்ற செவியினையும் , இற்ற 
வாலினையும் . ஒரு கண்ணினையும் , வ்ரணத்தினாலும் , சீயினாலும் கிருமி 
சமூகத்தினாலும் , இடைந்த சரீரத்தினை உடைத்தாய்ச் செல்லா நின் றவிது 
பசியினால் மிகவும் வருந்தி 

பானையுள் தலை செல்ல , கழுத்திலிட்ட 
வாயோடாகி கண்டவர்கள் நிந்திப்பச் செல்கின்றது . காம விகாரத்தினால் 
ஒரு விருத்த ச்வாவினை ஸ்பர்சித்தது போலுமென்று பின்னும் சொல்லுவான் . 


மாதா 


அஹோ ஸ்த்ரீ ஜனங்களது சரித்திரம் யாவராலும் அறயலரிது என்னும் 
லௌகிக . ( பொதுவான ) வசனத்தினை நினைந்து 

நினைத்து ஸ்த்ரீகளது வஞ்சக 
ரூபத்தினை மனமகிழ்ந்து உரைக்கின்றனன் . “ ஒருவனை ஆலிங்கனம் பண்ணி 
நின்றும் , மற்றொரு 

புருஷனை வசனத்தினாலும் , பார்வையினாலும் 


ப்ராதா 


ஏமிப்பிக்கையும் ஒருவனோடு க்ரித்ரிம ( பொய்யான ) க்ரோதத்தினோடும் , 
மற்றொருஉனை நினைந்து அழுசையும் , ஸ்பர்சனம் பண்ணிய புருஷனை 
மூ தலாயினாரென்றும் சத்யம் 

பண்ணுகையும் , 

புருஷனோடு 
வசிக்கையில் மத்தொருவனை 

ஸபரிசிக்கினறவளைாகவும் , பாவிக்கை 
முதலாகிய 

ரூபிகளை துஷ்டனாகிய ஸ்ரஷ்டாவினால் 
பண்ணப்பட்ட தெ றனள் , அஹோ , மிகவும் விருத்தையாகிய ( வயதான ) 
இவள் சரித்திரம் இப்படியாகில் பாலை ளாகிய நமது பார்யைகள் சரித்திரம் 
எப்படியாமோ , வென்று சொல்லுவான் , 


LARU 


ஆஷாட ம சத்து மகாவா தத்தினால் யானையும் , கோவும் பட்டபடி 
கண்டால் (DV ஈ ) , கொசு முதலான இவற்றுக்குச் சொல்ல வேண்டுவதில்லை , 
என்று ஸ்திரி களிருவரும் மாதாவின் துஸ் சரிதத்திரத்தினைச் சொல்லாமல் 
அன்யோபதேசத்தினால் அவர்களைப் பரிக்ஷித்தனன் . பின்பு செட்டியும் 
தேவிமாரு. பிதே வைராக்யமாகத் துறந்தனர் , என்று சொல்லக் கேட்டும் இந்த 
அபிப்ராயம் ச்ரோதன छा 

அறிந்திலன் . இப்பற்றியான 
( இதைப்பற்றியதன) .தையினைச் சொல்லி விடைகொண்டு யமதண்டன் 
தனது கிருவம் அடைந்தான் , 


முதலாயினோர் 


ரு 


எட்டாம் நாளும் ஆஸ்தான மண்டபம் அடைந்து நின்ற யமதண்டனை 
ராஜா அதிகபி தலாகிக் கள்வரைக் கண்டாயோ வென . தேவனே ! வேர வொ 
விடத்திலும் கள்வரைக் கண்டேன் இல்லை என்று சொல்ல , சமஸ்த ஜனங்க 
ளையும் அழைத்துச் சொல்லுவான் . நம்முடைய பேரில் குற்றமில்லை . நாள் 
ஏழும் சென்றது . கள்வரையும் , தனத்தினையும் இவன் கடுககக் கொண்டு 
வராவிடில் எட்டு திசையிலும் பலியாக இடுவிப்பேன் 

என் றியம்பலும் , 
எமதண்டனும் , கொடிதாகிய வசனத்தினைக் கேட்டு , மெதியடியும் . மோதிரமும் , 
யக்ஞோபவி தமும் கொண்டுவந்து முன்னே வைத்துக் கூறுவான் . சாள நமிவை , 
சோரரிவர்கள் . சான்றோறே நியாயமானபடி , விசாரித்துச் செய்வீராயீர் 
என் றனன் . மகாஜன ங்களும் , பரிவாரமும் கூடித் தம்முள்ளே விசாரித்து . 
மெதியடியாலும் , மோதிரத்திதாலும் , யக்ஞோபவீதத்தினாலும் 

ராஜா 
முதலாயினார் மூவரும் , சோரராக நிச்சயித்து , இராஜ்ய லக்ஷணத்துக்கு 
யோக்யர் அல்லர் என்று சொல்லி , “ வஞ்சகனான (தோழனும் , பதிவ்ரதாபாப 
மில்லாத களத்ரமும் , வம்ச நீதியைக் கெடுக்கும் புத்ரனும் , ஹேயோபாதேய 
மறியாத மந்த்ரியும் . நீதிகேடான ராஜாவும் , பிரமாதம் செய்யும் வைத்யனும் , 
ராகத்வேஷமுண்டான தேவதையும் , மோகமும் , பாசமும் ஆரம்ப முதலாயின 

கௌ . 5 


18 


ஹீன குணங்களோடு கூடிய தபஸ்வியும் , கிருபை இல்லாத தர்மமும் " , இவர்சு 
ளனைவரையும் விட்டு , நீங்காதவர்கள் சத்குணங்களை நீங்குவரென்றும் , 
மகாஜனங்கள் விசாரித்து , ராஜா , மந்திரி , புரோஹிதன் மூவரையும் யோக்யன் 
அல்லரென்று நிர்தாரணம் பண்ணி கர்த்தப மேற்றி துரத்தி , ராஜபுத்ரனை 
ராஜ பதத்திலும் , மந்திரி புத்ரனை பந்திரி பதத்திலும் , புரோஹித புத்ரனை 
புரோஹித பதத்திலும் , ஸ்தாபித்தனன் . 

ஜனங்களும் ராஜ்ய 
பிரஷ்டராகிப் போகின்ற இவர்களைக் கண்டு சொல்லுவார் . 


சகல 


போலவும் , 


நாடு 


பச்சாதாப 


ஸ்ரீராமன் -சர்வகுண சம்பன்னனாகியும் மாயமானின் பின் சென்றது 

தர்மபுத்திரன் எல்லா புத்தியையுடையனரகியும் . சூதினால் 
ஸ்வதேசத்தை இழந்தது போலவும் , இவர்களும் சோர வ்ருத்தியால் ஸ்வதேச 
மிழந்தனர் என்று சொல்லினர் . போகின்ற இவர்கள் நம்முடைய அநீதியால் 

நகர முதலானவை அக்ஞான மிருந்தவா ரென்று 
மெய்து துறந்து போயினரென்று , இந்த விருத்தாந்தம் , சுபத்தி , மந்திரி 
உதிதோதய மகாராஜனுக்குச் சொல்லவும் , அவனும் , மகாமந்திரியே உன்னால் 
சொல்லப்பட்ட ஸ்யோ தனன் முதலானோர் அவஸ்தை (கஷ்டம் ) வருவது 
நிச்சயம் என் றனன் . சுபுத்தி மந்திரி சொல்லுவான் விஷத்தினாலும் , 
சஸ்த்திரத்தினாலும் , முதலாகிய ஊறுபட்டவர்கள் அனைவரும் மொழிய 
வேறு மரணம் அடைவாரில்லை , ஹேயோபாதேயமுள்ள 

ஹேயோபாதேயமுள்ள மந்திரியில்லாத 
ராஜாவின் பந்துவர்க்கமும் , இராஜ்யமும் , ராஜாவும் -வி நாசத்தை அடைவார் 
கள் என்ற வசனத்தைக் கேட்டு , மந்திரியாகிய சுபுத்தியினை பகுவித பூஜ்ய 
வசனங்களால் சந்தோஷிப்பிக்கச் செய்துச் சொல்லுவான் . 


வர இருக்கும் ஆபத்தினையும் , மேல் வரும் பாபத்தினையும் , தடைப் 
பண்ணி 

சர்ல போகங்களையும் உண்டாக்கி சுவர்க்க மோகூஷத்தினையும் 
தருவிக்கும் சத்துக்களது இணக்கமென்று ராத்திரி நகர சோதனைக்கும் 
நகரத்திலுள்ள ஆச்சரியங்களையும் காண்போம் . 

சஜ்ஜனங்களால் 
யோக்யமாகுமென்று சொல்லுவான் . 


தர்ம சாஸ்திரங்களினாலும் , சத்கதைகளாலும் யோக்யன் பொழுதினைச் 
செலுத்துவான் , ஒழிந்த பபிகள் நித்திரையாலும் , கலகங்களினாலும் . 
துஷ்கதைகளாலும் , பொழிதினைப் போக்குவர் . என்ற ராஜாவின் வசனத் 
தினைக் கேட்டு மந்திரியும் அனுமதி பண்ணி நகரத்திலுள்ள 
காண்போம் என்று புறப்பட்டனன் ஆக . 


ஆச்சரியம் 


19 


சசல குண 


அந்ருச்யாஞ்ஜனாச் சாயை தோன்றும் ஒருவனைக் கண்டு இது யாரது 
நிழல் என்று கேட்க , மந்திரியும் அந்ருச்யாஞ்ஜன முதலாகிய வித்யைகளில் 
பிரசித்தனாகிய ஸ்வர்ணகுரனென்னும் சோரனது நிழலாகுமென்ன . இவன் 
செல்கின்ற இடம் காண்போமென்று 

பின் செல்லா நிற்ப , 
சம்பந்தனும் , சம்யக்த்வ பரிபூரணனுமாகிய அர்ஹத்தாசச்ரேஷ்டி ( வணிகன் ) 
கிருஹத்தின் , பாஹ்ய மதிலருகில் ( வெளியில் உள்ள மதில் அருகே ) நிற்கும் 
வட ( ஆலமரம் ) விருட்சத்தின் மேல் ஏற ராஜாவும் , மந்திரியும் விருக்ஷத்தின் 
கீழ் நின்றனர் . இந்த அவசரத்தில் நிகழ்கின்றதொன்று சொல்லுதாம் 
அர்ஹத்தாசன் , கிருஹத்திலே இருந்து ஸ்திரீகளை நோக்கிச் சொல்லுவார் , 


உதிதோதய மகாராஜனின் ஸ்திரீகளாயுள்ளவர்கள் 

இந்தப் 
பௌர்ணமை நாள் வனக்கிரீடை பண்ண வென்றும் , புருஷராயுள்ளவர்கள் , 
நகரத்துள்ளே இருக்கவென்றும் . நடக்குற இதற்கு நீங்களும் போவீராயீர் 
என , அவர்களும் , அஷ்டோபவாசத்தோடு கூடிய யாங்கள் எனக்கிரீடைக்குப் 
போகக்கூடாதென்றனர் . பாம்பும் ராஜாவும் ஒக்கும் . பாம்பு மணிமந்த்ர 
ஒளஷதங்களினால் மீளும் . ராஜா குபிதனாய் ( கோபமாய் ) உள்ள அளவில் 
யாவராலும் மீளவிடல் அரிது என அவர்கன் சொல்லுவார் . உபவாசம் , 
பண்ணிய யாங்கள் எந்த உபத்ரவம் வந்த விடத்தும் , விர தபங்கம் பண் ணுவ 
தில்லை . மலை மேற் சென்றவிடத்தும் , சமுத்ர யாத்ரை பண்ணுமிடத்தும் , 
கிருஷியைச் ( விவசாயம் ) செய்யு மி . - த்தும் . புண்ணியம் உண்டாகும் பொழுது 
சகலமும் உண்டாகும் . புண்ணிய ஹீநமகிய விடத்து . யாவராலும் சகாயம் 
பண்ணுதல் அரிதாதலால் யாங்கள் சங்க்கிரஹிக்கப்பட்ட தர்மத்தினை விடுவ 
தில்லை . உபவாச தினத்தில் ஜீன பூஜையும் , ஆ, ஈமாதி தர்ம கதையினைக் 
கேட்டலும் யோக்யமாகும் . இது கர்மக்ஷயத்துக்குக் காரணமாகும் என்று 
சொல்லுவார் . தர்மத்யானத்தில் மனது ஒருவகைப் படுகையும் பஞ்சேந்திரி 
யங்கள் வசத்தின் செல்லாமலும் , ஹிம்சாதி தோஷங்களை அகற்றி இருத்தலும் , 
பரமார்த்த த்யானம் பண்ணுதலும் , ஸ்வர்க்காபவர்க்க (மோக்ஷம் ) சுகசா தன 

ஆதலால் நமது சகஸ்ரகாட சைத்யாலயத்து மஹா பூஜையினையும் 
பண்ணி தர்ம கதையிளை சொல்லியிருப்போமாக என அனுமதி பண்ணி 
அர்க்கதாசரும் அநேக வாத்யங்களோடுகூட பகவதர்ஹத் பரமேஸ்வரனுக்கு 
பஞ்சாமருத பூஜையினையும் . பண்ணி திவ்யமாகிய அஷ்டவிதார்ச்சனை 
களாலும் ஸ்தவன ( ஸ்தோத்திரம் ) மாலைகளாலும் அர்ச்சித்து , நமஸ்கரித்து , 
ஸ்ருத 

பூஜையினையும் பண்ணி முகமண்டபத்திருந்து அர்ஹதாசரை நோக்கி 
ஸ்திரீகள் சொல்லுவார் , தேவரீர்க்கு தர்சனம் விசுத்தி உண்டாகக் காரணம் 


மாகும் . 


20 


அருளவேண்டுமென அவரும் உங்கட்கு சப்யக்த்வம் கூடினவாறு சொல்லுவீராம் 
என்ன தேவரீர் தாங்கட்கு முந்துற அருளிச் செய்யுமது முறமையாகும் என்று 
சொல்லுவார் . பிராம்மணருக்கு குரு அக்னியென்றும் , வர்ணங்களுக்கு முக்யம் 
பிராம்மணன் என்றும் , ஸ்திரீகளுக்கு பர்த்தா குரு என்றும் , அதிதியாய் 
வந்தவன் , அந்த கிராமத்துக்குப் பூஜ்யனாகு மென்றும் ஸ்திரீகள் சொன்ன 
வசனத்தினைக் கேட்டுத் தமக்கு சம்யக்த்வம் ( நம்பிக்கை ) வந்தமைச் 
சொல்லுவார் . 


இந்த உத்தர மதுரையில் ராஜா பத்மோ தயன் , தேவீ ஜாம்பவதீ . 
இவர்கட்குப் புத்திரன் உதிதோதயன் . இப்பொழுது 

மகாராஜனாகிச் 
செங்கோல் முறைமையைச் செய்கின்றனர் . மந்திரி சம்பின்னமதி . 

பார்யை 
சுப்ரபை . இவர்கட்குப் புத்ரன் சபுத்தி மந்திரியாகி வர்த்திக்கின்றனன் . 
அஞ்சன சோரன் ரூப்புகுரன் . பார்யை ரூப்பகுரை . இவர்கட்குப் புத்ரன் 
சுவர்ணகுரன் , 

அஞ்சந சோரனாகி , வர்த்திக்கின் றனன் . ராஜச்ரேஷ்டி 
ஜிநதத்தன் . பார்யை ஜிநமதி . இவர்கட்குப் புத்ரன் , அர்ஹத்ததாஸனாகிய 

ராஜாவுக்கு ச்ரேஷ்டியாகி வர்த்திக்கின்றேனென்று வசநத்தினை 
ராஜாவும் , மந்திரியும் கேட்டனர் . சொரனும் சேட்டு , நமக்கு யிற்றைக்குக் 
களவு வேண்டாம் . இவர்கள் சொல்லுகின்ற கதையினைக் கேட்போர் என்று 
சிந்தித்தனன் . ராஜாவும் மந்திரியும் அப்படியே நினைத்தனர் . ஸ்திரீ + ளே 
த்ருஷ்டமும் கேட்கையும் அனு போகமுமாகிய கதையினைச் சொல்லுகிறேன் . 
அவதானம் பண்ணிக்கேட்பீராக , என்று சொல்லுவார் . 


யான் 


முன்பு சொன்ன ரூப்ய குரனென்னும் , அஞ்ஜன சோரன் , மதுமாம்சமும் , 
சுராபா நமும் . வேச்யாகமநரம் , 

வேட்டையாடுதலும் . களவும் , பரஸ்த்ரீ 
கமநமும் என்னும் சப்த வியசனங்களோடு கூடிய இவன் ஒருநாள் சூதாடி வென்ற 
பஹுதனமெல்லாம் . பரிமோசர் முதலாயினார்க்குக் கொடுத்து மத்யான 
காலத்துப் பசியினால் மனையை நோக்கிச் செல்கின் றனவன் ராஜாவுக்கு 
அமுது சமைக்கின் றவிடம் குறுகிய ( வந்த ) பொழுது சுகந்த பரிமளா திகளை 
அறிந்து மனமகிழ்ந்து அஞ்ஜன சித்தியால் போ ஜிப்போம் எனக் கருதி , அன்று 
முதல் அஞ்ஜனமிட்டு ராஜாவினுடன் போஜனம் பண்ணிச் செல்லும் நாளுள் , 
ராஜர்வின் தேகம் மிகவும் இளைத்தமைக் கண்டு , மந்திரி சொல்லுவான் , 
ஆகாரத்தினால் சரீரமும் , நயனத்தினால் முகமும் , நயத்தினால் ராஜ்யமும் , 
லவணத்தினால் 

ஜநா திகளும் . தர்மத்தினால் இஹபரலோகமும் , 
சந்திரனால் இராத்திரியும் , பிரகாசம் ஆகும் " என்னும் வசநம் ஜகத்பிரசித்த 
மாய் இருக்கும் . தேவரீர் திருமேனி மிகவும் இளைத்தமை காரணம் என்னே 


போஜநா 


என , முன்பு நடந்து வரும் நிர்ணயத்தினால் , நாலுபடிச் சமைத்துச் செல்லவும் , 
ஒருவன் கூட . போஜனம் பண்ணுகிறது போலிருக்கும் . இம்மாயகையினை நீ 
அறிவாயாக என்ற ராஜாவின் வசனத்தைக் சேட்டு , விசாரித்துச் செய்வான் . 


ராஜா அமுது செய்யும் வேலையிலே எருக்கம் பூவினால் விரளமாகப் 
பரப்பி சது கோணங்களிலும் நான்கு பக்கங்களிலும் ) பாம்பின் தோல் , 
மனுஷ்யன் தலையின் மயிர் முதலான ரௌத்ரது மத்தினையும் குடத்திற்குள் 
வைத்து அடைத்து . வாய்க்கட்டி , மல்லர் முதலான , சேவகரையும் மறைவு 
செய்துவைத்து , மந்திரவாதிகள் சூழ இருப்ப , அஞ்ஜன சோரன் மூன்போல 
வருகின்றவன் பரப்பி இருந்த புஷ்பங்களை மிதிக்க , சப்திக்கின்றது கேட்டு 
துவாரபந்தனம் பண்ணி ( கதவைச் சாற்றி ) தூமத்தினை விடுதலும் தயனத்தில் 
இட்ட அஞ்ஜ கதமாகப் (தெளிவாக ) பலரும் காண்கின்ற இவனைப் 
பாசத்தினால் ( கயிறு ) பந்தித்து ராஜா வினுக்குக் காட்டக் கொண்டு வருகின்ற 
விடத்து , கள்ளன் தனது மனஸில் விசாரித்தனன் . 

ஒரு மத்தகஜம் திருஷ்ணையால் ( தண்ணீர் தாகம் ) தடாகத்தினை 
அடைந்து தண்ணீர் உண்ணப் புகுந்தவிடத்து . அவற்றினுள் காலற்றலும் , 
விதிவசத்தால் வினை முற்றுது போலவும் , யோக்யன் ஒருவனுக்கு அயோக்யன் 
விபரீதமாக சிந்தித்தவிடத்தும் விபரீதம் சிந்தித்தவனுக்கே துக்கமாகும் . 
அதன் போலவெனில் ஒரு ர : ஜாவினு கு மாயா வேஷதாரியாகிய தாபஸ 
னொருவன் ராஜபுத்ரியைக் கண்டு மோகிதனாகி வஞ்சகத்தினால் சொல்வான் . 
இந்தக் கன்யகை அன்யதேசத்தில் செல்லில் உனக்கு அனேக விபவ ( பெருமை ) 
முண்டாகும் , அல்லது அநர்த்தம் வரும் எனக்கேட்டு ராஜாவும் ஆற்றினுள் 
கம்ச மஞ்சுஷையில் ( வெண்கலப் பெட்டி கட்டி விட்டான் . இதன் மேல் எரிகின்ற 
விளக்கினால் இருளகற்றிச் செல்லா நிற்ப , லேட்டைக்குப் போய் மீள்கின் 
மந்திரியினை அழைப்பித்துப் பார்க்க , ராஜ புத்திரியாகியது கண்டு , மஞ்சுஷை 
யில் ஒரு வியாக்ரத்தினை அடைத்து நகரத்திற்கு எந்தனன் . இந்த தாபசனும் 
தனக்கு மாந்யமாக நடக்கும் ஒரு கிராமத்து ஆற்றில் வரும் மஞ்சுஷையினுக்கு 
அடையாளம் சொல்லிவரவிட அவர்களும் ஆற்றில் வந்த மஞ்சுஷையினைப் 
பிடித்து , இவன் கிரஹத்தின் உள்ளே கொண்டுபோய் வைத்தனர் . தாபசனும் 
ராஜாவுக்கு அறிவித்து எனது தேகத்தில் ஒரு வியாதி உண்டு . பரிஹாரம் 
பண்ணிக்கொண்டு மீள்கின்றேவென்று வந்து தனது கிருஹம் அடைந்து 
ஸ்நானம் பண்ணி , போ ஜன காலத்தின் பின் , ஏகாந்தமாக ஒரு கிரஹத்துள் 
துவாரபத்தனம் பண்ணி மஞ்சுஷையினை ( பெட்டி ) திறந்தனனாக அதனுள் 
இருந்து வ்யாக்ரம் , பக்ஷிப்ப (உண்ண ) மரணமடைந்தனன் . 

கௌ . 6 


பரு 


22 


இந்த விருத்தாந்தத்தினைக் கேட்ட ராஜா , யாக. லமுற்றவிடத்து , 
மந்திரி கன்யகையினை முன் வைத்து . உள்ளபடி எல்லாம் அறிவித்தனன் . 
இந்தக் கதைப் போலவும் , “ தாமரைப் பூவினுள் மதுவை உண்டு மயங்கி 
இருந்த பிரமரம் ( வண்டு ) , ப்ரடாத சமயத்து சிந்திக்கின்றது . ஆதித்யனும் 
உதிக்கின்றனன் . ப்ரபாத காலமும் ஆகா நின்றது . தாமரைப் வும் மலரும் 
என்று விசாரிக்கின் றவிடத்து , மத்தசஜமொன்று வந்து , 

தாமரையினைப் 
பிடுங்கி தரை மேல் எரிய , வண்டும் மரணத்தை அடைந்தது ” போலவும் , யான் 
செய்த அன்யாயத்தால் இப்படி வந்தது என்று சிந்தித்தவனை ராஜுவின் 
முன்னே கொண்டுவந்தனர் . 


என்று 


பாதா 


ராஜாவும் அதிகுபிதனாகி (கோபயாகி , இவனை உயிர்க்கழுவின் மேல் 
வைப்பீராம் 

பாரிஜனங்களை நீ யோ கிக்கக்கொண்டு போகின்ற 
விடத்து , கண்டவர்கள் சொல்லுவார் . சூது முதலாகிய வ்யசனங்களினால் 
கெட்டவர்கள் பலருமுளர் . சூதினால் தர்மபுத்திரனும் , மரம் பனை 
யினால் பகத்கும்பன் என்னும் ராஜாவும் , மத்யபானத்தினால் 
வம்சத்துள்ளாரும் , வேச்யா காநத்தினால் சாருதத்தன் என்னும் வைக்யனும் . 
வேட்டையினால் பிரஹ்ம்மதத்தனும் , க்ஷத்திரியனும் , களவினால் சிவபூதி 
என்னும் உகித்தாபசநும் , பரஸ்த்ரீ கப நத்தினால் ராவணனும் , தீபகனும் 
அழிந்தனர் . சப்தவிய சனங்களோடு ... டியவனுக்கு வரும் மரணம் அவசிய 
மாகும் என் றனர் . தனத்தினையும் , கோ முதலானவற்றையும் , அன்ய பூமியில் 
அல்ப க்ஷேத்திரமாகிலும் தன்காண ( திருட்டு ) பண்ணிளவர்கள் நரகத்தினை 
அடைவர் . சந்ததம் சோரனாகிய இவனுக்கு வருமது சொல்லவேண்டுமோ 
வென்றனர் . 

ராஜநியோகத்தால் கழுவின் மேல் ஏற்றி நாலு திக்கிலும் 
மறைய ஒற்றாட்களையும் வைப்பித்து , இந்தக் கள்ளனுடன் 

வார்த்தை 
பேரினவர் 3- ள் , ராஜத்ரோஹி என்றும் , அவனிடத்திலே சோர விருத்தியினால் 
உள்ள தனமெல்லாம் இருப்பிடம் என்றும் அவர்களை நம்முடைய முன் வந்து 
சொல்லுவீராமின் என்றும் , நியோசித்துச் செல்லும் நாளுள் ஒரு நாள் 
அர் ஹதாரோடுகூட ஜின தத்தர் ந +01. T றய சகஸ்ரகூட சைத்யா லயத்து 
அபிஷேகாஷ்டவிதார்ச்சனைப் பண்ணி ஜனசந்த்ர பட்டாரகரை குருபக்தி 
பூர்வமாக நமஸ்கரித்து , கிருகமேற் போகா நிற்க , வழியில் தண்ணீர் தாகத்தி 
னே படும் ரக்தம் சிரவிய பெருகி நிற்க கண்டக்க த ப்ராணனாகிக் கழுவின் 
மேல் இருந்த இவனைச் கண்டு அர்ஹதாசர் தாதனே இவன் என்ன பாபம் 
செய்தானென்ன பூர்வார்ஜீத பாபோ தயமாகும் என்று சொல்லுவார் . 


23 


நாகலோகம் , சுரலோ கம் , மஹாமேரு முதல கிய முக்கிய ஸ்தலங்களில் 
இருந்தவிடத்தும் , மணிமந்திர ஔஷதாதிகளும் , பகுவிதமாகிய வித்யைகளும் , 
உளவானாலும் வருவதை விளக்கலரிது என்ற ஜி . ! தத்தர் வசனத்தினைக் 
கேட்ட சோரனும் , ச்ராவ கோத்தமரை நோக்கிச் சொல்லுவான் . கிருபா 
சாகரனே . பாரதார்மிகனே என்று முதலாகிய ஸ்தோத்திரங்கள் பலவும் 
சொல்லி , தண்ணீர் தாகம் உண்டு இது தீரும் வண்ணம் விசாரிப்பாயாக என்று 
சொல்லுவான் . 


நின்றது . 


எவன் 

ஒருவனது மனது சர்வபிராணிகளிடமும் கிருபையுண்டாகா 

அதுவே ஞானமும் மோட்சமும் . பகுவித வேஷங்களால் 
ப்ரயோஜனம் ஒன்றுமில்லை என்றும் , " விருக்ஷமானது தான் வெய்யிலில் 
வருந்தி தனது நிழலினைப் பரோபகாரமாகப் பண்ணியும் , தன்னிடத்தில் 
உண்டாகிய பழங்களை 

சர்வ ஜீவனுக்கும் , ஜனங்களுக்கும் உபசரிக்கும் . 
தனக்கு ஒன்றையும் இச்சியாது . அது போலவும் . பரோபகாரம் பண்ணும் பசு 
போலவும் , பழ விருட்சம் போலவும் , ஆறு போலவும் ஆகா நின்றது . 
சத்துக்களது பிரக்ருதி என்றும் ஒருவன் வருந்த . உலகாற்று என்றும் நியாயத் 
தினையும் உடைய மகானுபாவனே , ரக்ஷிப்பாயாக என்னும் வசனம் கேட்டு 
தம்மால் பனிரெண்டு சம்வத்சரம் பரமகுருவை சேவைப் பண்ணி இன்று 
பிரசன்னராய் 

மகா மந்த்ரோபதேசம் பண்ணியருளினர் . தண்ணீருக்குப் 
போய் மீளுமளவில் மந்திரம் விஸ்மிருதியாகு மென்று ( மறந்துவிடும் ) பயத் 
தினால் போதாதொழிந்தோம் என , போனு மந்த யந்திரத்தினால் சாத்யமாகு 
மது யாதென, பஞ்ர நமஸ்கார மஹாமந்த்ரமாகும் . சமஸ்த சுகங்களையும் 
தருவது என்றும், பஞ்சாட்சர மகிமையினைச் சொல்லுவார் . சுவர்க்காதி 
சம்பத்துக்களை வரும்படி பண்ணுகையும் மோக்ஷலக்ஷ்மியை வசியம் பண்ணு 
கையும் , விபத்துக்களை போக்குகையும் , பாபங்கள் வெறுத்துப் போகும்படி 
பண்ணுகையும், பொல்லாத சதிகளில் செல்லா தபடி பண்ணுகையும் , மகா 
மோகங்களில் மயங்கிப் போகும் படி பண்ணுகையும் , ஆகிய குணங்களை 
உடைய மஹா மந்திரம் எனக் கேட்டு , தண்ணீர் கொண்டுவருமளவும் மறவாமல் 
ஜபம் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன் என்று பரம மந்த்ரோபதேசத்தினைக் 
கைக்கொண்டு , பரமாத்ம த்யானத்தோடு கூடியிருந்த அவசரத்து , தர்ம 
நாயகனாகிய ஜினதத்தர் தண்ணீர் கொண்டுவருமளவும் சமாதியினோடும் கூடி 
சௌதர்ம கல்பத்து தேவனாயினன் . இவரும் இவனது சன்யாச மரணத்தினை 
கண்டு சம் வேக , நிர்வேக, பாவநாபரனாகி ஸ்நானம் பண்ணி சைத்யாலய 
மடைந்து உபவாசத்திலே கடியிருந்த அவசர்த்து நிகழ்கின்றது . குருக்கள் 


24 


சோரனது 


ஜினசந்த்ர பட்டாரகரும் , 
மகத்துக்களது சம்சர்க்கம் 
அருளிச்செய்வார் . 


சமாதி மரணத்தினைக் கேட்டு 
சமஸ்த தோஷத்தையும் போக்கும் 


என்று 


வஞ்சகமான புத்தியினை அகற்றி , சத்ய வசனத்தினை உண்டாக்கி , 
பாபஹரணத்தினையும் செய்து , மனசையும் பிரியப்படுத்தி , திகந்தரங்களிலும் 
கீர்த்தியை யுண்டாக்கு என்று அருளினர் . அதன் பிறகு ராஜாவிடம் சென்று , 
ஜினதத்தச்ரேஷ்டி சோரனோடு பகுதேசகாலம் சம்பாஷணம் பண்ணினார் 
எனக் கேட்டு , அவன் ராஜத்ரோகி , சோரனுடைய திரவியமும் அவனிடத்திலே 
என்று குபிதனாகி ( கோபமாகி ) சீக்ரம் கொண்டு வருக என்று பரிஜனங்களை 
ஏவினான் . இந்த அவாரத்திலே ரெ 5: 7தர்ம கல்ப்பத்தில் அநேக பரிஜனங்க 
ளோடும் சோடசாபரண பூஷிதனுமாகி , சோரனாகிய தேவன் 

அவதி 
ஞானத்தால் சமஸ்த விருத்தாந்தத்தினனயும் அறிந்து ஜினதத்தச்ராவகர் 
பண்ணின தர்மோபதேசத்தினால் சமஸ்த மகிமையும் உண்டானதென்று 
சொல்லுவான் . சம்பூர்ணமான அன்னபானமும் , நன்றாகிய சய்யாச நமும் , 
கந்தாதிகள் . வஸ்த்ரம் , ஸ்த்ரீகள் . 

ஸ்த்ரீகள் . ஆபரணம் , வா ஹனம் , தண்டிகை 
முதலானவை அழகிய மாளிகை இவை எல்லாம் புண்யாதி கிருப தேசத்தி 
னாலே வந்தது . மகோபகாரியாகிய இவரை மறக்கில் , நம்மில் மிகுந்த 
பாபிகள் இல்லை என்று சொல்லுவார் . 


" ஒரு அக்ஷரத்தை உபதேசம் பண்ணினவர்களையும் , ஒரு பதத்தினை 
உபதேசம் பண்ணினவர்களையும் , ஒரு கிரந்தத்தினை உபதேசம் பண்ணின 
வர்களையும் மறந்தவன் பாபி என்று சொல்லும் " தர்மத்தை உபதேசித்த 
சத்வபுருஷரை மறந்தால் அதுபோல் ஒத்த பாதகம் இல்லை என்று நிச்சயித்து , 
தனக்கு முக்கிய குருவாகிய ஜினதத்தர் விபத்தினை நிக்குகைக் காரணமாக 
தண்டாயுதத்தினையும் கைப்பிடித்து விகுர்வணையால் மனுஷ்ய ரூபத்தினைக் 
கைக்கொண்டு இவர் வாசலில் வந்து நின்று ராஜாவின் மனுஷ்யரை நோக்கி , 
ஏழைகள் வந்த காரணம் என்ன என , அவர்களும் ஜின தத்தரை ராஜாக்ஞையால் 
கைக்கொண்டு போகவந்தோம். என்றனர் . அவரில்லை என்றும் , நீங்கள் 
போவீராம் என்றும் திக்கரிக்க , எங்கள் கையால் உனக்கு மரணத்தை 
லாஞ்சிக்கின்றாய் போலும் என தேவன் சொல்லுவான் . 


உங்களது ள் தூலமாகிய ரூபத்தினால் ப்ரயோஜனம் ஒன்றும் இல்லை . 
எனது குறளாகிய ரூபம் கண்டு இகழவேண்டாமென்றும் , யானை மிகவும் 
பருத்தவிடத்தும் அங்குசத்தினால் வணங்குகின்றது . வஜ்ராயுதம் சிறிதாகிய 


25 


பெரிதாகிய 


தானாலும் , பெரிதான மலைகளை எல்லாம் பிளந்து பலவாகா நின்றது . 
இருள் நின்ற விடத்து 

அல்பமாகிய 

தீபம் காண கெட்டுப் 
போகின்றது. இவைப்போல ஸ்வபிரகாசமாகிய ஒருவன் முன் , ஹீனராகிய 
திரள் நிற்கமாட்டார் என்றும் , சிம்ஹம் மிகவும் சிறிதாகியும் , பெரிதாகிய 
யானை முன் நிற்கமாட்டாது . அநேகம் யானைகள் கூடிய வனத்தில் ஒரு 
சிம் ஹமானது த்வனி கேட்க , மதத்தினையும் ஒழிந்து பயத்தினையும் அடையும் 
என்று சொல்லி சிலரை மிருதராகவும் , சிலரை மோகவசத்தினால் பிரமிபித்தும் 
சிலரை விசேஷம் சொல்லும்படியாயும் , விடுத்தனன் . ராஜாவும் அதிகுபி 
தனாகிப் பின்பும் சிலரை ஏவ அவர்களையும் மரணம் அடைவித்த செய்தி 

சாதுரங்க பலசஹி தனாகி , மஹாயுத்தம் விளைந்த 
அனை வரும் . தேவனது மஹிமையால் மரணம் அடைந்தனர் . ராஜாவும் மகா 
குபிதனாகி திசை நடுவில் ஓடா நிற்ப , தேவனும் அதிபயங்கரமாகிய ராக்ஷஸ 
ரூபத்தினைக் கைக்கொண்டு பயத்தினால் ஒடுகின்ற ராஜா , எவ்விடம் 
சென் றனன் , அவ்விடம் சென்று அக்ஞானி உனக்கு ஆயுஷ்யம் வேண்டுவது 
யாகில் நகர பாஹ்ய சஹஸ்ரகூட சைத்யாலயத்திருந்த ஜைனோத்தமராகிய 
ஜின தத்தரை சரணமாக வந்தடைந்தால் ஈடேறுவை எனக்கேட்டு ஜின . லயம் 
அடைந்து ச்ரேஷ்டி உனது சரணமடைந்தேன் . உன்னால் எனது வம்சம் 
பிரதிஷ்டி தமாகும்படி அருள்வாயாகவென்று சொல்வான் . 


கேட்டு , 


விடத்து 


பல ஹினத்தினால் கெட்ட வம்சமும் , இடிந்த கிணறும் , உடைந்த 
குளமும் , க்ஷாம முதலாகிய மகாபாதைகளால் வருத்தமுற்ற தன்னை சரணமாக 
வந்தடைந்தவர்களையும் , பசுக்களையும் , யோக்யமான பிராஹ்மணரையும் , 
ஜீர்ணமான 

தேவாலயங்களையும் , பிரயத்தனத்தினால் யாவனொருவன் 
ரக்ஷிக்கின்றான் பூர்வத்தில் செய்வித்தவனிலும் நாலு படி புண்ணியம் உண்டு 
என்றனன் . இதுகேட்ட ஜின தத்தரும் ராக்ஷஸனது ரௌத்ர ரூபத்தினையும் 
ருவான ( பயந்த ராஜாவினையும் கண்டு , ராக்ஷசனைக் கண்டு நோக்கிச் 

பயத்தினால் ஓடுகின்றவனின் பின் செல்வான் இல்லை , 

பராக்கிரமத்திற்கும் . மகிமைக்கும் போதாதெனக் கேட்டு 
பிரக்ருதியான தேவரூபம் கைக்கொண்டு இவரை த்ரிபிர தட்சிணம் பண்ணி 
நமஸ்கரித்த பின்பு . பகவானையும் பரமா கமத்தையும் , குருக்களையும் 
நமஸ்கரித்து இருந்தனனாக ராஜாவும் தேவலோகத்தில் உள்ளவர்களுக்கு 
விசாரம் இல்லையாய் இருந்தது . தேவனையும் , ஆகமத்தையும் , குருக்களையும் 
தவிர்த்து பிரதமம் கிருஹஸ்தனுக்கு நமஸ்காரம் செய்தது யாதினோடொக்கும் 
என்று சொல்லுவான் . 


சொல்லுவார் . 
உன்னுடைய 


ஜகத்பிரசித்தமான கிரமத்தினை ஒழித்து , , கிரமெஹா நி . செய்தல் , 
போஜனம் செய்தபின் , ஸ்நானம் பண்ணி , தேவன் முதலாயினரைப் பூஜை 

- கௌ . 7 


26 


ராஜாவே 


முதலான ஸத்காரம் பண்ணுதலோடு ஒக்கும் . எனக் கேட்டு . 
சமஸ்தமும் அறிவோம் . பிரதமம் தேவன் முதலாயினாரை நமஸ்கரித்து , 
சிராவகனாயினார்க்கு அஞ்சலி மாத்ரம் பக்தி பண்ணுமது யான் இப்படி 
செய்தற்குக் கேட்பாயாக , இவர் எனக்குப் பரமகுருவாக உள்ளவரைப் பற்றி 
அறிவிப்பாயாக என சொல்லுவான் . 


பூர்வத்தில் அஞ்சன சோரனாகி சக போஜனம் பண்ணிய நாள் முதல் 
தேவ போகமானவளவும் உள்ள விருத்தாந்தம் உள்ளபடி சொல்லக் கேட்டு . 
ப்ரஸன்னராகிய ராஜாவும் சொல்லுவான் . ரஸமற்ற நீரைச் சிறிது நாள் 
அனுபவித்துத் தனது ஆயுஷ்ய பரியந்தம் அம்ருத ரூபமான ஜலங்களை 
நாளிகேரம் கொடுத்தாற் போல , ஒருவர் செய்த உபகாரத்தினையும் , யோக்யர் 
மறவார் என்று சொல்ல தேவன் சொல்லுவான் . யோக்யர் பரோபதேசம் 
இன்றியே ஸ்வபாவத்தினால் ஜீவன்களை ரக்ஷிப்பர் . அது எது 

போலவெனில் 
விளக்கினைக் காண இருள் கெட்டார் போலவும் , க்ரிஷ்ம காலத்திலே வழி 
அடைத்து நின்ற விருட்சம் போலவும் , அகாலத்து மேகம் போலவும் , 
யோக்யரும் இப்படி பரஹிதத்தினைப் பண்ணுவர் என்று தேவன் சொல்லக் 
கேட்ட ராஜா , தர்மங்கள் பலவிலும், சம்யக்த்வ விசுத்தியுடையானாகிய 
யோக்யனுக்கு உபகாரத்தை பண்ணுவது . புண்யாதி கிரியை எனக் கேட்டு 
ஜின தத்தரும் மகாராஜன் சொல்லிய வசனம் சத்யமென்று சொல்லுவார் . 

தி தேச விரத சஹிதமான “ ஜின தர்மமும் " யோக்யருடன் கூடியிருத் 
தலும் வித்வான்கள் கோஷ்டியுள் சொல்லும் வசனம் திருத்தமாகையினாலும் . 
சர்வசாஸ்திரங்களிலும் சாமர்த்தியமும் , பதிவிரதோ த்தமையும் , குணவதியு 
மான ஸ்திரியினைப் பெறுதலும் , தோஷமற்ற பவித்ரமான ஆசாரத்தை 
யடைதலும் , பகுபுண்யத்தினால் உள்ளதாகும் எனக் கேட்டு சமஸ்தரும் 
சந்துஷ்டராயினர் . தேவனும் , பஞ்சாச்சர்யங்களினால் ஜின தத்தச்ரேஷ்டியை 
பூஜித்து , ஸ்தோத்திரம் பண்ணிக் கள்வனாகிய யான் , தேவரீர் அகாரணத் 
தினால் உபதேசம் பண்ணி அருளிய மகிமையின .1 ல் ஈத்ருசமா கிய யான் இந்த 
விபவத்தினை யடைந்தேன் என்றனர் 


இந்த விருத்தாந்தமெல்லாம் பிரத்யக்ஷமாகக் கண்டு , ராஜா 
சொல்லுவான் . அஹோ தர்மத்தினது மகிமை இருந்தவர் . 

தேவனாகிய 
இவனும் , தாஸனாகி வர்த்திக்கின் றனன் என்று தர்மத்தினது மகிமை சர்ப்ப 
மாலையும் , முத்து மாலை ஆகா நின்றது . ஆயுத ரூபமாகச் செய்யப்பட்டது . 
மாலையும் சுகந்தபுஷபமாலையாகா 

விஷமும் அம்ருதமாகும் . 
சத்ருவும் ப்ரீதியைச் செய்கின் றனன் . தேவர்களும் வந்து பகுவித ரத்னங் 
களாலும் , திவ்யமாகிய நிருத்த கீதாதிகளாலும் , சிறப்பினைச் செய்கின் 

, றன , 


நின்றது . 


27 


என்று சொல்லி , பத்மோதய மகாராஜன் புத்திரனுக்கு ராஜ்யபாதம் கொடுத்து , 
ஜினசந்த்ர பட்டாரகர் ஸ்ரீபாதத்திலே ஜின தீக்ஷையைப் பிராபித்தனன் . 
மந்திரியும் சிரேஷ்டி முதலாகிய பலரும் தீக்ஷித்தனர் . சிலர் சிராவக விரதம் 
கைக்கொண்டனர் சிலர் . சுபபரிணாமத்துடன் கூடினர் . தேவனும் பஞ்சவிம்சதி 
மலரஹிதமான சயயக்த்வமான கிரகணம் பண்ணி சுவர்க்கப டைந்தனர் என்று 
அர்ஹத்தாசர் ஸ்தரிகளுக்கு இந்த விருத்தாந்தம் எல்லாம் பிரத்யக்ஷமாகக் 
கண்ட தனால் சம்யக்த்வ கிரவடனம் பண்ணினோம் என , ஸ்திரிகளும் இந்தத் 
திருஷ்டமும் ச்ருதமும் , அனுபோகமும் கிய சகலமும் எங்களுக்கும் அனுமோதம் 
அஞ்சலி பண்ணியபின் குந்தலதை 

என்னும் 

எட்டாம் ஸ்த்ரி 


என்று , 


சொல்லுவாள் . 


எனக்கு உடன்பாடு இல்லை . அஞ்சலி செய்வதும் இல்லை , என்ற 
இவளது வசனம் கேட்ட ராஜாவும் . மந்திரியும் , சோரனும் குபிதராகி .. 
ராஜாவும் , மந்திரியும் , எங்களுக்கு ராஜ்ய விபவமும் தந்து , தீக்ஷா கிரகணமும் 
பண்ணினவர்களுக்கு இந்த விருத்த பந்தம் சகலமும் அறிவார்கள் . பாபிஷ்டை 
யான இவள் அர்ஹதா சரது வசனத்தை அசத்யம் என்றனள் . பிரபாத சமயத்து 
இவளுக்கு நிக்ரஹத்தை செய்வோம் என்றனர் . அஞ்சன சோரன் சொல்லு 

இந்த விருத்தாந்தம் , யான் அறிய பஞ்ச நமஸ்கார மகிமையால் 
தவனாகி ஜின தத்தரது உபசர்க்கத்தினையும் நீக்கினமை யானும் அறிவன் . 
இப்படி இருக்க அஸத்யமென்றனள் . ஹீனரது சுவபாவமென்று சொல்லுவான் . 


வான் . 


ஒரு தடாகத்து ஹம்சமானது நெடுநாளாகக் கூடியிருந்தும் , தாமரை 
யில் உண்டாகிய பூவினைத் தனது மூக்கினால் சேதிக்கும் , அதிதூரன் 
ஆகிய ஆதித்யனும் இந்தப் புஷ்பத்தினை எல்லாரும் சந்தோஷிக்கும்படிப் 
பண் 

ணுவான் என்று தன்னுடைய ஹிருதயத்திலே சிந்தித்தான் . 


அர்ஹதாரரும் சம்யக்த்வ காரணத்தினைச் சொல்லினர் . மித்ரியை 
நோக்கி உனது தர்சனகிரஹண காரணத்தினைச் சொல்லுவாயாக என்றனர் . 
அவளும் சொல்லுவாள் . மகத விஷயத்து . ராஜகிரஹ நகரத்து ராஜா 
சங்கிராம சூரன் பார்யை கனகமாலை , அன் நகரத்து வைச்யர் விருஷபதாசர் 
மகாசம்யக்திருஷ்டி சகலகுண சம்பூர்ணர் , பரமதார்மிகர் , புருஷ லட்சணம் 
உள்ளவர் . புருஷ லட்சணமாவது , சத்பாத்திரங்கள் எய்தியவிடத்து தானம் 

ணுதலுர் , குணவான்களிடத்து அனுராகம் பண்ணுதலும் , பந்துவர்கங்கள் 
பரிஜனங்கள் . இவர்களுடன் ஜீவித்தலும் , சந்ததம் , தர்மசாஸ்திரங்களை 
ஓதுதலும் , சத்ருவுக்கு பின்னிடாதிருத்தலும் , ஆகிய ஐந்து லட்சணம் 
உடையவர் . பார்யை ஜின தத்தை , சம்யக்த்வ தி குணங்களுள் சர்வலட்சண 
சம்பூர்ணங்களும் உடையவள் . வளது லட்சணம் பர்த்தாவின் வசனம் 


பண் 


28 


மாகிய 


மீளாமை , உடன் படு தல, எப்பொழுதும் பிரியத்துடன் கூடியிருத்தலும் , 
சமர்த்தயாய் இருத்தலும் , பதிவிரதா பாவமா , ஹேயோபாதேய ஞானமு 

குணங்களையுடையவள் . லக்ஷ்மியை ஒப்பாள் . இப்படிப்பட்ட 
குணங்களையுடைய ஜின தத்தைக்குப் புத்திரரின்மையால் பகுபிரகாரமான் 
பரிஹாரங்களைச் செய்தும் , புத்திரரில்ல மையால் தனது பர்த்தாவை 
நமஸ்கரித்து விண்ணப்பம் செய்வாள் . 


சுவாமி . புத்திரர்கள் இல்லாத வம்சம் பிரகாசமுண்டாகாது . 
வம்சம் நாசத்தினை அடையும் . ஆதலால் இன்னமும் ஒரு விவாஹம் செய்து 
அருள வேண்டும் என்று சொல்லுவாள் , " யானை 

மதம் பொழிகையினால் 
பிரகாசமாகும் , தடாகமானது தாமரை செங்கழுநீர் முதலிய புஷ்பங்களினால் 
பிரகாசமாகும் , 

ராத்திரி பூரணசந்திரனால் 

பிரகாசமாகும் , கவித்வம் 
வியாகரணத்தினால் பிரகாசமாகும் , ஷம்சங்களினால் நதிகள் பிரகாசமாகும் , 
சபை , வித்வான்கவால் பிரகாசமாகும் , ஆசாரத்தினால் ஸ்திரிகள் பிரகாசம் 
ஆவார்கள் , நடையிலும் ஓட்டத்திலும் அசுவம் பிரகாசமாகும் , ஸ்ரீவிஹாரம் 
மகாபிஷேகங்களால் 

தேவாலயங்கள் 

பிரகாசமாகும் , சத்புத்திரனால் 
வம்சம் பிரகாசமாகும் , ராஜாவினால் இராஜ்யம் பிரகாசமாகும் , தார்மிகன் 
ஒருவனால் உலகம் மூன்றும் பிரகாசம் ஆகும் ” என்றும் , " இராத்திரிக்கு 
விளக்கு சந்திரன் , பகலுக்கு விளக்கு ஆதித்யன் , மூன்று லோகங்களுக்கு 
விளக்கு தருமம் , சத்புத்திரன் குலத்துக்கு விளக்கு " என்றும் , சம்சாரத்தில் 
இளைத்த ஜீவன்களுக்கு இளைப்பாற்றியான 

காரணம் 

யோக்யரான 
பிள்ளைகளும் , ஆசு . மதுரம் , சித்ரம் , விஸ்தாரம் என்னும் கவியும் , ப்ராப்த 
ருடன் கூடி . வர்த்தித்தலும் என்றும் . இவை மூன்றும் ஒழிய மித்யா த்ருஷ்டி 
களும் இப்படிச் சொல்லுவார் . பிள்ளை இல்லா தாற்கு கதியில்லை என்றும் , 
சுவர்க்கமில்லை என்ற வசனம் உண்டென்றும் , புத்திரனை தரிசித்தப் பின்பு 
சன்யசிக்க வேண்டு மென்று சொல்ல விருஷபதாசர் சொல்லுவார் . 


சகலமும் அநித்யமானகைக் கண்டு மோக பரிணாமத்தினைத் தவறாத 
மூர்க்கரே ஞான சூன்யரென்பர். இந்த ஸ்திரீகளது சரீரம் ஆஹாராதிகளால் 
ரூபம் போல் தோன்றுகின்றது . 

விசாரிக்கின் றவிடத்து விஷயத்தினால் 
மூடராயினர் . ( குரூபமாகத் தோன்றுகின்ற அல்லது ரஸருதிர மாம்ச மேத 
அஸ்தி , மஜ்ஜை . சுக்லம் ஆன சப்த தாதுக்களாலும் , வாத , பித்த , சிலேஷ்ம , 
உதராக்னி , சர்ம , மலமூத்ரமாகிய ஏழுமாக சதுர்த்தச தாது ரூபமாகிய அஷ்ட 
ரூபம் , இதனை ஞா தாக்களொன்றாக விசாரியார்கள் என்று சொல்லி பின்னும் 
எழுபது வயசு தீரசய ( முதிர்ந்த ) சென்ற யான் விவாஹத்தினைச் செய்யில் 
பலருக்கும் ஹாஸ்ய காரணமும் , விரோதமும் ஆகும் என்றும் , வியாதியாளன் 
ஆபரணம்பூண வாஞ்சிக்கின்றதும் , தரித்ரனும் அதிவிருத்தனும் ஆகியவன் , 


29 


பால்யமான ஸ்திரிகளை வாஞ்சிக்கின்றதும் . லோக விருத்தமும் , அன்யோன்ய 
விரோதமும் , ஆத்மாவுக்கு துர்கதிக்கு ஹேதுவம் ஆகும் ” என்ன ஜினதத்தை 
சுவாமி ராக ரசத்தினால் செய்யில் தேவரீர் அருளிச் செய்தது நியாயமாகும் . 
குலசந்தான விருத்தியின் பொருட்டு , தர்ம சந்தான விருத்தியின் பொருட்டு 
மாதலால் , தோஷம் யாதும் இல்லை எனக் கேட்டு விருஷபதாசரும் அநேக 
பிரயத்தனத்தினால் பொருந்தினர் . 


யான் 


ஜின தத்தை உதரபேகத்து மாதா பந்துஸ்ரீ, புத்ரி கனகஸ்ரீ இவளை 
லிவாஹ நிமித்தமாகக் கேட்ட லும் , யான் தமக்கை வாழ்க்கைப்பட்டிருக்கின்ற 
விடத்துக் கொடுக்கில் சதயமாகும் என ஜின் தத்தையும் போஜன காலம் 
ஒழிய கனகஸ்ரீ கிரஹத்திலே வர்த்திக்கக் கடவள் . நியமானுஷ்டானத்தில் 
இருக்கக் கடவேன் 

என்று பிரமாணம் பண்ணி , சுபமுகூர்த்தத்து 
விவா ஹம் பண்ணிய பின் ஜினதத்தை , நியமத்திலே இருப்ப , கனகஸ்ரீ 
இருஹத்தில் , இஷ்ட விஷயாதிகளையும் அனுபவித்து . இல்லறத்துக்கு 
யோக்யமான தான , பூஜை , விரத , அனுஷ்டானங்களையும் தப்பாமல் நடத்திச் 
செல்லும் நாளுள் , கனக ஸ்ரீ ஒருநாள் , தன் மாதாவைக் காணச் சென்றவிடத்து 
புத்ரியைக் கண்டு ப்ரீதி யெய்தி அருகணைத்துக் கொண்டு , 
பர்த்தாப் பொருந்தியிருக்குமோ வென , மாதாவே என்னுடன் வசனமாத்ரமும் 
இல்லை , காமபோகாதிகளும் இல்லை , 

என்னுமது 

கேட்க 
தமக்கையின் இடத்தில் என்னை 

கல்யானம் பண்ணிக்கொடுத்த எனக்கு 
சுகம் உண்டோவென்று கேட்கின் றனனன் . 


உன்னுட 


ன் 


வேண்டாம் , 


யான் சிரோமுண்டனம் பண் ? பிரைப் பண்ணுவது அல்லதில்லை . 
ஜிதைத்தையும் . பர்த்தாவும் திவாராத்ரமும் ஜினாலயத்தில் இருந்து 
சுகானுபவம் பண்ணிக்கொண்டு போ ஜன காத்துக்கு வந்து போவது அல்லது 
வேறில்லை , யான் இராத்திரியில் தனிமையால் நித்திரை பண்ணவென்று 
சோகித்து , மா தாவுடன் வஞ்சகம் சொல்லினள் . ஸ்திரிகளது வஞ்சகத்தை 
அறிவிக்கும் நீதி சொல்வதும் , ஸ்திரிகளும் , வித்வான்களும் , தாபசரும் , 
விரோதிகளும் , பழியும் , பாவமும் பாராமல் தமக்கு ருசிக்குத் தோன்றியதைச் 
சொல்லியும் , செய்துவிடுவார் . அப்படியே பந்துஸ்ரீ சொல்லுவாள் . 


வக்ஷ்மியை ஒத்த என்னுடைய புத்ரியைத் துறந்து ஜரையினாலும் , 
விரூபத்தினாலும் ஹீனையான இவளோடு காமானுபவம் 

பண்ணுகிற 
இவனுக்கு லஜ்ஜை இல்லை என்று , இந்திரன் அநேக ஸ்திரீகளோடு கூடி 
பரு 

கௌ . 8 


30 


கல்பக விருட்சம் முதலாகிய திவ்ய போகங்களை அனுபவித்து இருக்கின்றவன் . 
வனவாசியாய் கிழங்கு முதலாயின போஜித்து வர்த்திக்கின்ற கௌதமனெனும் 
தாபஸனுடைய ஸ்த்ரீ அகல்யயைக் காமாக்னியால் அனுபவித்தனன் . ஆதலால் 
ஆசையுற்றவிடத்து , பிராப்தரானாலும் விடுமது , பற்றுமது அறியாரென்றும் , 
காமுகனுக்கு லஜ்ஜை , அயோக்யமான பதார்த்தங்களை தரிசிக்கையும் . நல்ல 
வசனத்தைக் கேட்கையும் யோக்யம் , அயோக்யம் 

அறிகையும் இன்றிப் 
பொல்லாததொரு பதார்த்தங்களையுக் நல்லதாகக் கருதிவிடும் . அஹோ ! 
காமராஜனது மகிமையிருந்தவாறு ,. 

குருஜனமாகிய இவன் தூர்த்தனாகி 
வர்த்திக்கின்றனன் . சகல சாஸ்திரங்களையும் கற்றவன் என்றும் , சகல கலை 
களிலும் வல்லவன் என்றும் , தீர புருஷன் என்றும் விசாரியாமல் இப்படி 
யொத்தவர்கள் மனசையும் , ஹீன விருத்தியாகப் பண்ணுவரென்று ராக 
த்வேஷத்தால் பகுதூஷணம் பண்ணிப் புத்ரியே , பா பரூபியான ஜின தத்தையை 
உபாயத்தினால் மரணம் அடைவிப்போம் என்று சொல்லி , கனகஸ்ரீயைத் 
தனது கிருஹத்திலே கொண்டிருந்து . ரௌத்ர தியானத்தோடு செல்லும் 
நாளுள் ஒருநாள் , ஒரு காபாலி , எலும்பினால் செய்யப்பட்ட ஆபரணத்தினால் 
விக்ரஹமான ரூபத்தினையும் , திரிசூலம் , டமருகம் முதலாகிய ஆயுதங்களையும் 
உடையளாகி அநேகம் ஸ்த்ரீகளோடும் , இவளது கிரஹத்துக்கு வரக்கண்டு , 
இப்படிப்பட்ட காபாலியை யொப்பார் , இதற்கு முன் யான் கண்டதில்லை . 
இவனிடத்திலே நான் விசாரிக்கின்ற காரியமா மென்று நிச்சயித்து ஷட்ரசங் 
களால் நெடுநாள் இவனுக்குப் பிக்ஷை கொடுத்தனள் . இதற்குக் காரணம் 
விசாரித்துக் காபாலி சொல்லும் லோகம் , தேவன் முதலா கியவரிடத்தும் 
கார்யார்த்தமாக சேவை அல்லது வேறொன்றும் இல்லல. 


பசுவினிடம் பால் மறத்துள்ள அளவில் கன்று அருகில் நில்லாமல் 
வேறிடம் சென்றது போலும் காபாலியும் இவள்து பக்தி கண்டு சொல்லுவான் . 
மாதாவும் , உபநயனம் பண்ணினவர்களும் , வித்யாப்யாசம் பண்ணிவித்த 
வர்களும் , ஆஹாரதானம் பண்ணினவர்களும் . அஞ்சாதே என்று பயத்தை 
நீக்கியவர்களும் , இவர்கள் அனைவரும் மாதா பிதா மரியா தியாகச் சொல்லும் 
என்னிடத்தில் வேண்டும் வித்தைகள் 

வித்தைகள் - பலவும் உண்டு என்று 
இவர்களது இங்கிதம் அறிந்து சொல்ல , பந்துஸ்ரீயும் சிறிது பிரலாபித்து சர்வ 
விருத்தாந்தத்தினையும் மறிவித்துப் பாயிஷ்டையான ஜின தத்தையை மரணம் 
அடைவிக்கச்செய்யவேண்டும் என்ற வசனம் கேட்டு காபாலியும் சொல்லுவான் . 


தாயே 


அபரபக்ஷத்து சதுர்தசி நாள் வித்யாசாதனம் பண்ணி நீ சொன்னபடி 
செய்வேன் இல்லையாகில் , அக்னிப்பிரவேசம் டண்ணக்கடவேன் என்று 


31 


பிரதிக்ஞைப் பண்ணிச் சதுர் தசி நாள் பூஜா திரவியங்களும் வாங்கிக்கொண்டு 
சமசானம் அடைந்து , ஒரு அசரண சவத்தை ஸ்தான சுத்யாதிகளையும் பண்ணி 
அதன் கையில் வாளையும் பந்திப்பித்து , ஜபம் பண்ணுதலும் , வேதாள 
தேவதையும் , ஆவேசமாய் வந்து தோன்றிக் காபாலியை அழைத்துக் காரணம் 
என்ன என , மஹாமாய ஜினாலயத்தில் இருக்கும் கனகஸ்ரீ அக்ரஜை ( அக்கா ) , 
ஜின தத்தையை வதம் பண்ணுவாயாக என , தேவதையும் , ஹுங்காரசகிதமாக 
விகுர்வணை ( பயங்கர உருவம் ) செய்து பஹுகோரத்தினோடும் 
விடத்து பகவதர் ஹத் பரமேச்வரன் மஹிமையினாலும் , ஜினதத்தையாரது 
சம்யக்த்வ விசுத்தியினாலும் , துர்தேவதைக்கு அசக்யமானது . 


சென்ற 


துர்தேவதை தர் சனத்தின் மகிமையைச் சொல்லும் , மகாபயத்தினைச் 
செய்யும் சிம்மம் , அக்னி , ஜலம் , மகாசர்ப்பம் , பெரிய பாதாளம் , இ 

இவை 
களாலும் இடையூறு வராது . ஹிம்சைப் பண்ணவந்த கள்வனும் தாஸனாகி 
வர்த்திப்பன் . 

மகாபூதாதிகளும் சேவைப் பண்ணும் , தர்ம த்யானமுள்ளவர் 
ச.ளிடத்து ஆதலால் என்று வேதாளியும் ஜினாலயத்தை திரிபிரதக்ஷிணம் 
பண்ணி அவ்விடத்தில் நிற்கவும் , சக்தி ஹீனமாய் மீண்டும் சொல்லாமல் 
போய் சமஸானத்தில் வீழ்ந்துபோனது . 


இப்படி மூன்று நாள் சென்றபின் நாலாம் நாள் தனது மரண 
பயத்தினால் காபாலி சொல்லுவான் . மாதாவையாகிலும் , மகளையாகிலும் 
இருவருள்ளும் , அநீதியானவர்களை தண்டிப்பாயாக என்று ஏவ , தேவதையும் 
தனது கிரஹத்தில் ஏகாங்கியாகி நித்திரைப் பண்ணின கனகஸ்ரீயினை மரண 
மடைவித்துங் ச்மசானம் அடைந்து காபாலிகனுக்கு யிந்த சேதியை அறிவி 
தலும் , அவனும் இதனைப் போகச் சொல்லி பந்துஸ்ரீயினுக்கு நீ நினைத்த 
காரியம் முடிந்தது என்று சொல்லிப் போயினன் . 

உதயகாலத்து பிரியத்தோடு கூடிய பந்து ஸ்ரீ . தன் மகள் நித்திரைப் 
பண்ணிய விடத்துக்குச் சென்றனளாக கன கஸ்ரீயது மரணம் கண்டு ஆக்ரோசம் 
பண்ணி ராஜ பார்ச்வமடைந்து சொல்லுவாள் . தேவனே என் புத்திரியை 
ஜின தத்தை மரணம் அடைவித்தனள் எனக் கேட்ட ராஜாவும் மிகவும் 
கோபமாகி ஸ்திரீ . புருஷர் இருவரையும் அழைத்துக்கொண்டு வருகவென்று 
சில மூர்க்கரை நியோகிக்க , அவர்களும் தர்மத்தின் மகிமையாலே யாதும் 
செய்திலர் . 

இந்த விருத்தாந்தம் கேட்ட விருஷபதாஸரும் , பார்யையும் , 
ஊழ்வினை யாவராலும் விலக்கல் அரிதென்று சொல்லுவார் . புண்யபுருஷர் 
லோக ரக்ஷணார்த்தமாகப் பூமியில் வந்து அவதாரம் செய்துள்ள அளவில் சகல 


33 


இந்திரரும் சுவர்க்காவதாரணம் , மந்திராபிஷேகம் , மஹாப்ரள் தானம் , 
தேவலோத்பத்தி , பரிநிர்வாணம் என்னும் பஞ்சகல்யாணங்களையும் பஞ்சா 
சர்யாதிகளையும் , பண்ணி தாசரைப் போல சேவையினைப் 

சேவையினைப் பண்ணினர் . 
அதனால் சர்வதோஷமற்ற மஹா புருஷருக்கும் அது போகத்தை விலக்கலரிது . 
இன்ன தேசத்து , இன்ன காலத்து . 
இன்ன காலத்து . இன்ன முகூர்த்தத்து , 

இன்ன முகூர்த்தத்து , இன்ன வாரத்து 
சுகம் துக்கம் வரும் என்பதனை யாவராலும் விளக்கலரிது , என்று ஒருவருக் 
கொருவர் அன்யோ நய தர்மோபதேசம் பண்ணிக்கொண்டு நமது உபசர்க்கம் 
நீங்குமளவும் ஆகாராதிகளும் , நிவ்ருத்தி செய்து ஜினாலயத்து உள்ளிருந்தனர் . 


என் றது , 


இந்த அவசரத்திலே யோகி , நகரத்திலே வந்து தன் வாக்கினால் 
ஜினதத்தை நிரபராதி . பந்து ஸ்ரீ வசனத்தினால் வேதாளி 5 ன்னும் தேவதை 
கனகஸ்ரீயை மரணம் அடைவித்தது என்றனன் . ஒரு பிரதேசத்து நகர 
தேவதையும் , வேதாளியும் வ்ருத்த ஸ்த்ரீ நடம். கைகக் கொண்டு சொல்லும் . 
அஹோ சர்வ ஜனங்களும் கேட்பீராக , கன கஸ்ரீ , துராத்மா , ஜினதத்தை 
புண்யவதி . ஆதலால் பாபிஷ்டையான இவளை யான் மரணம் அடைவித்தேன் 

கேட்டு சர்வ ஜனங்களும் . அஹோ ஜினதத்தை மகாபதிவ்ர 
தோத்தமை என்றனர் . இந்த அவசரத்திலே தேவர்கள் பஞ்சாஸ்சர்யத்தினைச் 
( ஆச்சரியம் ) செய்தனர் . இதனைக் கண்டு ராஜா , பந்து ஸ்ரீ துராத்மா . இவளை 
கழுதையேற்றி துறத்தவென்று நியோகிக்க அவளும் எனது , அக்ஞானத்தால் 
அயோக்யம் செய்தேன் . எனக்குப் பிராயச்சித்தம் கல்பித்ததருள வென் , நீ 
செய்த மகாபாதகத்துக்கு ஒரு சாஸ்திரங்களிலும் பிராயச்சித்தம் இல்லை 
என்று சொல்லுவான் . 


தனது மித்ரனுக்கு வஞ்சகம் விசாரித்தவனுக்கும் , செய்நன்றி 
கெடுக்கும் மவர்களுக்கும் , ஸ்திரீ வதம் பண்ணினவர்களுக்கும் . கோட் சொன்ன 
வர்களுக்கும் , நரகம் அல்லது வேறொன்றும் இல்லை " என்று நகர பாஹ்யத் 
தில் கழுதையில் ஏற்றித் துறத்தினர் . அவள் சொல்லுவாள் , மிகுந்த பாபம் 
இகலோகத்தில் மூன்று நாளையில் , மூன்று பக்ஷத்தில் . மூன்று மார்சத்தில் , 
மூன்று வருஷத்தில் அனு போகமாகும் என்னும் வசனப்பிரமாணம் 
திருஷ்டமாகக் கண்டேன் என்று போயினள் . 


யான் 


ததநந்தரம் ராஜாவும் , சர்வதோஷ ரஹிதமான ஜினதர்மம் அல்லது 
ஒழிந்த தர்மங்களில் மகிமை இல்லை என்று நிச்சயித்து ஜினாலயம் அடைந்து 
சமாதிகுப்த பட்டாரகரையும் , விருஷபதாசரையும் ஸ்திரீயையும் நமஸ்கரித்து 
குருக்களுடன் விண்ணப்பம் செய்வான் . இவர்களுக்கு மகோபசர்க்கம் வர 


33 


வாஞ்சித்தன 


1 


மாம்சங்களை 


புண்ணிய மகிபையால் நீங்கியது என்ன , குரு , குருக்களும் , தர்மத்தில் 
எல்லாம் ஆகும் எறுை அருளிச்செய்வார் .. 

இராஜ்யமும் 
சம்பத்தும் , போகங்களும் , உத்தம வம்சத்தில் பிறத்தலும் , ரூபமுண்டாகுதலும் 
சில கலையும் , பாண்டித்யமும் , ஆயுஷ்யமும் , ஆரோக்கியமும் , கீர்த்தியும் , 
பயம் அற்று இருத்தலும் , சௌபாக்யமும் , சுவர்க்காபவர்க்மும் , 

ஆகும் 
என்றும் , பின்னும் தர்மமொழிய சர்வமும் அனித்யமாதலால் தருமம் செய்யத் 
தகும் என்றும் , ஐச்வர்யா திகளது அனி த்ய சுபாவத்தினை அருளிச் செய்வார் . 

தனம் பாதரஸம் போல ஓரிடத்தில் நில்லாது என்றும் , மலையினும் 
விரிகின்ற ஆறு போல ஆடிதியில் நாசமாகும் . யௌவனமும் , நீர்மொக்குப் 
போல , சரீரத்திற்கு நிலை இல்லை என்றும் நிச்சயித்து தர்மத்தினைச் 
செய்கின்றவன் சுவர்க்க மோக்ஷ தவாரங்களை நீக்கிச் சொல்லுகைக்கு யோக்ய 
ராகின்றார்கள் . என்றது கேட்டு தர்மம் எப்படிப்பட்டது என , தபோ தனரும் 
அருளிச செய்வார் . அறிம்சையும் , சத்யமும் , களவு நிவிருத்தியும் , பரஸ்திரி 
கமத நிவிருத்தியும் , 

பொருள் 

வரை தலும் , மது மத்ய 
விடுதலும் , ராக துவேஷ் மோகா திகளைத் தவிர்த்தலும் , அஷ்டா தச தோஷ 
ரஹிதனான தேவனையும் , பரமா கமத்தையும் , குருவையும் , பக்தி பண்ணு 
தலும் புண்ணிய காரணமாகும் மென்றது கேட்ட சங்கராம சூரனும் தன் 
புத்ரன: கிய சிம்ஹ சூரனுக்கு இராஜ்யபதம் கொடுத்து ஜைநோத்தமராகிய 
விருஷபதாஸர் 

முதலாயின அநேகம் பேருடன் ஜீன தீக்ஷையைக் கைக் 
சிலர் சிராவக விரதத்தைக் கைக்கொண்டனர் . சிலர் கபம் 

கைக் கொண்டனர் . ராஜாவின் ஸ்த்ரி 
முதலான அநேக ஸ்த்ரிகள் , 

ஜினமதி க்ஷாந்திகளென்னும் 
ஆர்யாங்கனை களிடத்து தீக்ஷையினைக் கொண்டனர் . குருக்களும் , பிரியத் 
தோடு கூடி லோகங்களில் பதார்த்தங்கள் 

எல்லாத்துக்கும் பயமுண்டு 
வைராக்யத்திற்கு ஒரு பயமும் இல்லை என்று அருளிச் செய்வார் . “ போகத் 
திற்கு ரோகத்தினால் பயம் . சுகத்திற்கு தரித்திரத்தினால் பயம் , ஐச்வர்யத் 
திற்கு 

அக்னி , ராஜா , சோரன் , ஞாதிகளால் பயம் , தாசனுக்கு சுவாமியால் 
பயம் , சமர ( சண்டை . ) பூமியில் சக்ருவினால் பயம் . வம்சத்திற்கு ஸ்திரி 
களிடத்தில் அநீதியுண்டாகும் என்னும் பயம் , சன்மா நத்திற்கு துர்மா நி 
களால் பயம் , குணவான்களுக்கு துர்ஜனரால் பயம் . சரீரத்திற்கு காலனால் 
இவையனைத்திற்கும் பகுலி தமான பயம் 

உண்டு . ஆசையற்ற 
யோக்யரானவர்களுக்கு யாவராலும் , யாதொ றனாலும் . பயமில்லை என்ற 

து கேட்டு , மித்ரஸ்ரீ சுவாமி இந்த விருத்தாந்தப் பிரத்யக்ஷமாகக் கண்டமை 
யால் எனக்கு தரிசனத்தில் உறுதியானதென்ன , அர்ஹத்தாசரும் உன்னால் 

கௌ . 9 


கனகமானல 


கொண்டனர் . 
பரிணாமத்தினைக் 
ஜின தத்தை 


பயம் . 


34 


கைக்கொள்ளப்பட்ட தர்மம் நமக்கும் அனுமோ தம் என் றனர் . ஒழிந்த 
( மற்ற ) ஸ்திரிகளும் அப்படி சொல்ல , குந்தலதை சொன்ன வசனம் எல்லாம் 
அஸத்யம் என ராஜாவும் , மந்திரியும் , சோரனும் தங்கள் மனசில் இப்படி 
விசாரித்தனர் . 


இவள் பாபிஷ்டை , சத்யமான கதையை அசத்யம் என்கின்றனள் . 
உதய காலத்து கர்த்தபத்து (கழுதை) மேலேற்றித் துறத்துவோம் என்றனர் . 
சோரன் சிந்திப்பான் . குணஹீனரானவர்கள் 

குணவான்கள் 

வசனத்தைப் 
பூஜ்யம் பண்ணினார்கள் . அதன் போலவெனில் ஸ்தனத்தின் மேல் வைத்த 
உண்ணியானது ரத்தபானம் பண்ணும் மல்லாது பாலினைப் பானம் பண்ண 
அறியாதவாறு போல் என்று சிந்தித்தனன் 

சுயமள்து . 


அதற்குப்பின் விபுலஸ்ரீ என்னும் பார்யையினை நோக்கி உனது 
சம்யக்த்வ கிரஹண காரணத்தினைச் சொல்லுவாயாக எனச் சொல்லுவான் , 
ஜம்பூத்வீப , பரத க்ஷேத்ர குரு ஜாங்கல விஷய ஹள் தினாபுரத்து ராஜா 
போகன் , பார்யை போகவதி , ராஜா ச்ரேஷ்டி குணபாலன் , பரமதார்மிகன் , 
சம்யக்த்வவசிகாமணி , பார்யை குணவதி , இந்நகரவாசி , பிராம்ஹணன் . 
சோமதத்தன் மஹா தரித்ரன் , பார்யை சோமிலை , பதிவிரதோத்தமை , 
இவர்கட்குப் புத்திரி சோமை , சோமிலை . மகா சாஹஜ்வர பீடிதையாகி மரண 
மடைய சோமதத் தனும் , மகா துக்கமெய்தி வர்த்திக்கின் றவன் , ஒரு திவ்ய 
தபோ தனரைக் கண்டு , நமஸ்கரித்து . 

மனோ துக்கத்தினை விண்ணப்பம் 
செய்தலும் குருக்கள் அருளிச்செய்வன். ஜனனம் முள்ளவன் மரணமும் 
நிச்சயமாதலால் மோ ஹபாசத்தினை விட்டுக் கேட்பாயாக . 


நாகலோகம் , மனுஷ்ய லோகம் , சுவர்க்கலோகம் , வ்யந்தாலோகம் , 
சமுத்திரங்கள் , பெரிய வனங்கள் , திகந்தங்கள் , பர்வதாக்ரங்கள் நிலவறைகள் 
இந்த இடங்களில் இருந்தாலும் , கரூரனாகிய கலன் சரீரிகளை விடான் . 
கொண்டுபோமாதலால் இகபரலோகம் இரண்டிற்கும் தர்மமே ஹிதத்தினைச் 
செய்யும் . அக்ஞானம் என்னும் இருளைக் கடிவதற்கும் ஒரு ஆதித்யன் பவ்ய 
( ல ) ஜீவன்களுக்கு வரும் ஆபத்தினை உபாயம் ! அமைதி பண்ணுகைக்தம் 
சாமர்த்தியமாய் உள்ளது . பரலோகத்தில் சகல ஐச்வர்யங்களுக்கும் ஒரு 
லைப்பிடம் , அதிதிகளை ரக்ஷித்தற்கு ஒரு பந்து நிலையுடைய மித்ரன் , 
கல்பதரு மிகுந்த சம்பத்தினையுடையதொரு இராஜ்யம் என்று , தபோ தனர் 
அருளிச் செய்யக் கேட்டு உபசம்பாவத்தால் சம்யக் தர்சனாதி சிராவக விரதங் 
களையும் , கைக் கொண்டு யதா சக்தி சத்பாத்திரங்களில் தானங்களையும் பண்ணி 


35 


யாத்ரதானம் அல்பமாகிலும் , நவபுண்ணிய கிரமத்தினால் பண்ணியவிடத்துப் 
பெரிதாகிய சுவர்க்க மோக்ஷங்களைத் தரும் என்று சிந்தித்து , தானபூஜா தபச் 
சீலங்களோடு செல்லும் நாளுள் , ஒருநாள் குணபாலச் சிராவகர் சோமதத் 

திகளையும் கொடுத்து 
தனது தரித்ரம் கண்டு , வாத்சல்யத்தினால் கனதான்யாதிகளையும் 
விவாகத்தினையும் செய்ய வேண்டும் என அதிசந்துஷ்டனாகி பிராமணன் 
சொல்லுவான் , 


குணவான்கள் . குணவான்களோடு கூடியவிடத்து மிகவும் பிராப்தியினை 
அடைவர் . நன்றாகிய ஜலமானது கங்கையோடு சேர்ந்தவிடத்து சகலராலும் 
பூஜ்யமானாப் போலவு , யோக்யர் , யோட க்யருடன் கூடியவிடத்து அப்ராப்தர் 
-ஆவர் . கங்கா ஜலமும் , சமுத்திரத்தைச் சேர்ந்தவிடத்து உவர் நீர் ஆனாப் 
போலே வென்றும் , பாலுடன் 4 - டிய ஜலம் போல வென்றும் . குணபாலரை 
ஸ்தோத்திரம் பண்ணி , வர்த்திக்கின்ற காலத்து , சோமதத்தனுக்கும் , தாக 
ஜ்வரம் தோன்றுதலும் தனது மரணமறிந்து குணபால ச்ரேஷ்டியை அழைத்து 
உம்முடைய அனுக்கிரஹத்தினால் , சகல தர்மங்களும் பண்ணிக் கொண்டேன் . 
புத்திரி சோமைபை ஜைன பிராம்மணரைத் தவிர வேறு ஒருவருக்கும் கொடுக்க 
வேண்டாம் என்று சொல்லி , கன்யாகையைக் 

சொல்லி , கன்யகையைக் காட்டிக் கொடுத்து சன்யாச 
விதியால் சரீர் பரித்யாகம் செய்து சௌதர்மகல்பத்து ே தவனாயினன் , 
பவாச்ரயமான அவதி ( பூர்வ ஜன்மத்தில் இருந்த நிலை ) ஞானத்தால் சகலமும் 
அறிந்து சொல்லுவான் ஞானமும் , தபஸ்ஸும் , தனமும் , 

வீரத்வமும் , 
வம்சமும் ரோகமின்றி இருத்தலும் , இராஜ்யமும் , சுவர்க்கமும் , மோஷமும் 
சத்தர்மத்தினாலாகும் என் றனள் . இப்பால் குணபாலரும் , சோமையை தன் 
புத்திரிபோல் ரக்ஷித்துச் செல்லும் நாளுள் , அந்நகரத்து தூர்த்த விருத்தியால் 
வசிக்கும் ருத்ர தத்தன் என்னும் பிராம்மணன் நாள் தோறும் சூதாடிச் செல்லும் 
நாளில் , ஒருநாள் வழியிடத்து சோமையைக் கண்டு , இந்த கன்யகா யாருடைய 
புத்திரியென் 
யென மித்ரரைக் கேட்க , சோமதத்த பிராமணன் 

மரண காலத்து 
குணபால சிரேஷ்டியிடம் வளர்க்கக் கொடுத்தனன் , என்ற வசனம் கேட்டு 
ருத்ரதத்தன் சொல்லுவான் . 


நான் இந்த கன்யகையை விவாஹம் பண்ணுவன் எனக் கேட்டு மித்ரர் , 
அக்ஞானி என்ன வசனம் சொல்லுற்றனை , தீக்ஷிதர் முதலாகிய பிராம்மணர் 
கேட்ட விடத்தும் , ஜயின பிராமணர்கல்லது கொடுப்பதில்லை என்று சொல்லி 
விட்டனர் . துராசாரியாகிய 

உனக்குத் தருவது இல்லை எனக் கேட்டு . 
லஜ்ஜிதனாகி கர்வித்துச் சொல்லுவான் 

அஹோ 

எனது புத்தியின் மகிமை 


. 


18 


காண்மின் அவசியம் விவாஹம் பண்ணுவன் என்று பிரதிக்ஞைப் பண்ணி 
தேசாந்திரம் போய் மாயையால் பிரஹ்மசாரியாகி , தேவதாஸ்தவனர் தி 
களையும் பாடம் பண்ணிப், பூர்வ நகரம் அடைந்து , குணபால சிரேஷ்டியது 
சைத்யாலயத்து இருப்ப , சிராவகோத்தமரும் ஜினாலயம் அடைந்து 
தேவதாஸ்தவனம் பண்ணியபின் பிரம்மசாரிடை 

நமஸ்கரிக்க 

தர்சன 
விசுத்திரஸ்து என்று ஆசீர்வாதம் பண்ணி , குணபாலரும் 

குணபாலரும் சுவாமி 

சுவாமி எந்த 
தேசத்திலும் எழுந்தருளித்தென , ஜினசந்திர பட்டாரகர் 

ஸ்ரீபாத 
சேவைப் பண்ணி , ஆபூர்வ தேசங்களில் 

தீர்த்தகர தேலபஞ்ச 
கல்யாண ஸதானங்களை வந்தித்து வருகின்றோம் எனக் கேட்டு , இந்த 
ஜினாலயத்து , நியமானுஷ்டானம் பண்ணியிருக்க ( 

வேண்டுமென்று 
பிரார்த்திக்க மாயா பிரஹ்மசாரி சொல்லுவான் . தேவ பூஜையும் , கிருபை 
யும் , சத்யவச நமும் , குணவான்களுடன் கூடியிருத்தலும் , சத்பாதர தானமும் , 
கர்வம் மற்று இருத்தலும் , என்கின்ற 

குணங்களை 

எவனொருவன் 
நாள்தோறும் மா ராதிக்கின் றனன் அவனுக்கு இகபர லோகங்களில் பிரகாசமும் , 
சுகமும் உண்டாகும் என்று சொல்லக் கேட்டு . பூஜ்யனே . ஜன்மதேசம் 
யாதெனச் சொல்லுவான் . இந்த நகரத்துப் பிராரட்ணன் சோமசர்மா , 
பார்யை சோமசர்மை . இவர்கட்குப் புத்திரன் ருத்ர தத்தனாகிய யான் . பிதா 
மரணம் அடைய , அதனால் தீர்த்தயாத்திரைப் போய் வாரா நசி நாரத்து , 
ஜினசந்த்ர பட்டாரகர் உபதேச மகிமையால் விர தங்களைக்கைக்கொண்டேன். 
கோத்ரமும் , தேசமும் , சம்சாரமும் , யாவர்க்கும் நிலை இல்லை என்னும் 
அநேக ஜனன ஐச்வர்யத்துடன் ராஜாவாகியும் , அநேக ஜனனம் துக்கரூப் 
மாகிய நராதிகளையும் , 

, அனுபவித்துச் செல்கின்ற , இந்த ஜீவன்களுக்குச் 
சஞ்சல ரூபமாக மனுஷ்ய தேகத்தில் சுகமில்லை . அதனால் தர்மானுஷ்டானங் 
களைப் பண்ணி சகலமும் , இஷ்ட காம்யங்களும் எய்தி மோக்ஷம் பெறலாம் 
என்று தர்ம மகிமையினைச் சொல்ல , சிரேஷ்டியும் . பூஜ்யனே , 


பிரம்மசர்ய விரதம் சர்ம நியாயமோ வென நியமம் என்றாலும் , 
நம்முடைய புத்திரி சோமையை விவாஹம் செய்வீராமினென . விவாகத்தினால் 
சம்சார பிரமணமுமாகி சாஸ்த்ர விருத்தமுமாகும் என்று பின்னும் சொல்லு 
வான் . வச்யமும் . ஒளஷதமும் , யந்த்ர மந்த்ரமும் , பகுவாக உண்டானாலும் , 
ஸ்த்ரீகளை வசீகரணம் பண்ணுதல் அரிதென்ன , இவனது மாயை அறியாமல் 
சம்யக்த்ருஷ்டி என்று பிரார்த்தித்து உதகம் பண்ணிக் கொடுத்தனன் . மற்றை 
நாள் பூர்வ ரூபமான தூர்த்த வேஷம் கைக்கொண்டு ருத்ரதத்தன் சூதாடுமிடத் 
திற்குச் சென்று மித்ரருடனே எனது பிரதிக்ஞை முடிந்ததென அவர்களும் 


37 


விதியை 


இவனைப் ப்ரசம்சித்தனர் . இவன் பூர்வ பார்யை வசுமித்ரை , வேச்யை , 
குட்டினி, புத்திரி கா மலதை இவர்களுடன் கூடி வர்த்திக்கின் றனன் . இந்த 
விருத்தாந்தத்தினை அறிந்த சோமை யான் பண்ணிய கருமம் இருந்தவாறு . 

யாவராலும் விலக்கலரிதென்றும் . வஞ்சகரது சுவபாவத்தைச் 
சொல்லுவாள் , “ பொய்யினால் திருத்தமும் , கொடிய மனசும் , யோக்யரை 
அவமானம் பண்ணுகையுர் , மித்யா த்வத்தினை நம்புதலும் , தர்மஹா நி 
பண்ணுதலும் , குரு முதலாயினார்க்கு வஞ்சகம் செய்தலும் , மிருதுவும் ரசமு 
மான வசனத்தினை முன்சொல்லிப் போகவிட்டுப் புறங்கூறுதலுமாகிய , இவை 
கலியுக மகாராஜனுடைய சேனை என்று பின்னும் , தாதனே " சந்திரினுக்குக் 
களங்கமும் , தாமரைக்கு முட்தாளும் , சமுத்ரஜலம் உவரானதும் , வித்வான் 
மிடியனாதலும் , ரூபவதி சரீரம் துர்கந்தமாதலும் , தனவான் கிருபா சூன்யனாக 
வும் " விதியினால் அடையப்பட்டதென்று , பின்னும் , பெரியவர்கள் செய்யும் 
தர்மாதிகளுக்கும் பகுவிக்னங்கள் உண்டு . கால விசேஷத்தால் குணஹீனர் 
செய்யும் அநாசார தர்மங்கள் நிர்லிக்னங்களாகி முடியு மென்று , தாதனே 
எனக்குத் தேவரீர் பிரசாதத்தினால் ஒரு துக்கமும் இல்லை. சூதாடுமவர் 
சுவபாவம் சொல்லுவான் , சோரனுக்கு சத்யவசனம் இல்லை . வேச்யாபதிக்கு 
சுத்தமில்லை . சுராபா நிக்கு யோக்யரிடத்து மித்ரபாவம் இல்லை . இவை 
மூன்றும் சூதாடுபவனுக்கு இல்லை என்றும் , வம்சமும் குணமும் உண்டென்று 
துர்ஜன்னை விச்வசிக்கக் கடவர்களல்ல . சைத்யமும் , சுகந்தமும் உடைய 
சந்தனத்தில் தோன்றிய அக்னியும் , சகல வஸ்துக்களையும் தஹித்தவாறு 
போல , என் புத்திரியோ, எனது அக்ஞானத்தினால் இவ்வண்ணம் விளைந்தது . 
இதனை க்ஷமிப்பாயாக என்று சொல்லி பகு தனத்தினையும் கொடுத்து தான 
பூஜா தபஸ்சீலங்களை அனுஷ்டித்திருப்பாயாக வென சோமையும் , இந்த 
திரவியம் கொண்டு ஒரு ஜினாலயம் பண்ணிவைத்து அர்ஹத் பரமேச்வரனையும் 
எழுந்தருளப்பண்ணி பிரதிஷ்டை ஸ்ரீ விஹார மகாபிஷேகம் பண்ணி சாதுர் 
வண்னை சங்கத்தில் உள்ளவர்களுக்கும் யோக்ய பிரகாரத்தினால் , ஆகார 
சுவர்ண வஸ்திரங்களையும் தானம் பண்ணிய பின் , நகரத்தில் உள்ள ஜனங் 
களையும் , ருத்ர தத்தன் பார்யை வசுமித்ரை , குட்டினி, புத்ரி காமலதை இவர் 
களையும் அழைத்துப் போ ஜனாதி சத்கார்யங்களையும் பண்ணினாள் . 


ஜனங்க 


குணவான்களது மகிமை சொல்லுதும் குணஹீனமாயுள்ள 
ளிடத்தும் கிருபையினைச் செய்வர் . சந்திரன் தனது 

கிரணங்களை , 
தேவாலயங்கள் , யோக்யரிடங்கள் , வனங்கள் எங்கும் தனது கிரணங்களை ஒக்க 
( ஒருமிக்க) வெறித்தனன் . வசுமித்திரை , குட்டினி இவர்கள் சோமையது ரூபத் 
தினைப் பாதாதி கேசாந்த மாகப் பார்த்து , விஸ்மயம் எய்தி , அசூயையினால் 
இவள் இருக்கில் நமக்கு ஜீவனமில்லை என்று கருதி உபாயத்தினால் மரணம் 
பரு 

கௌ . 10 


38 


பண்ணுக நினைத்து , ஒரு குடத்தில் கொடிதாகிய , சர்ப்பத்தினையும் , புஷ்ப 
மாலைகளையுக இட்டு , புத்திரியே இந்த தாமங்களால் ( பூமாலை ) தேவனுக்கு 
அர்ச்சிப்பாயாக வென்று , சோமை கையில் கொடுக்க, இவளது புண்ணிய 
மகிமையால் , அர்ச்சித்த சர்ப்பமும் புஷ்பமாலை ஆனது . 


ததனந்தரம் , தனது கிருஹத்தில் போஜன வஸ்திராதிகளால் உபசாரம் 
செய்து , பின் ஆசீர்வாத பூர்வகம் கா மலதையது கழுத்தில் சர்ப்ப மாலையினை 
ட , அதுவும் இவளைக் கடிக்க . மூர்ச்சித்து பூமியில் வீழக் கண்ட குட்டினி, 
ஆக்ரோசம் பண்ணி , ராஜயசபைக்குச் சென்று சொல்லுவாள் . 
குணபால 
புத்திரி சோமை , எனது புத்திரியினைக் கொன்றனள் எனக் கேட்ட ராஜா , 
சோமையை அழைப்பித்து , காமலதையைக் கொல்லக் காரணம் என்ன என , 
தயாயுக்தமான ஜின தர்மத்தில் உள்ள நான் , அவ்வண்ணம் செய்யில் என்னில் 
மிகுந்த பாபி இல்லை என்று சொல்லுவாள் . பாபத்தினால் துக்கமும் , 
தர்மத்தினால் சுகமும் , பிரசித்தமாய் உள்ளது . ஆகையால் சுகத்தை இச்சித்த 
வர்சள் கிருபை அல்லது செய்யாரென்று , பூர்வ விருத்தாந்தத்தினையும் 
அறிவிக்க, குட்டினி குடத்துக்குள்ளிருந்த சர்ப்பத்தினைக் காட்ட , சோமை 
அதனை எடுக்க , புஷ்பமாலை ஆனது . குட்டினி அதை வாங்க சர்ப்பமானது , 
இப்படி பகு ( பல ) வாரம் ( தடவை ) செய்ய , ராஜு முதலாகிய சகல ஜனங் 
களும் ஆச்சரியப்பட்டனர் . இது கண்டு குட்டினி சொல்லுவாள் . 


கேட்டு 


உள்ளபடி 


தேவனே, இவள் மகிமையுள்ள சோமை . என்னுடைய புத்திரியை 
விஷத்தை நீக்கினாளாகில் சுத்தாத்மாவெனக் 

பகவதர்ஹத் 
பரமேச்வரனை நினைத்து , காமலதை சரீரத்தினைப் ஸ்பர்சித்து இறக்குதலும் 
நிர்விஷமாகி எழுந்திருந்தபின் சொல்லுவாள் . ஜின தர்மத்தினை நம்பினவர் 
களுக்கு சகல விக்னங்களும் நாசத்தினை அடையும் . டாகினீ பூதங்களும் 
அகன்றுபோம் . மகாவிஷங்களும் நிர்விஷமாகும் என் றனள் . ராஜாவும் 
பட்டினியை நோக்கிப் பயமின்றி இந்த விருத்தாந்தத்தினை 
சொல்லுவாயாக என , எங்கள் வஞ்சனை , 

எங்கள் வஞ்சனை , என்று பூர்வவிருத்தாந்தத்தினைச் 
சொல்லினள் . இந்த அவசரத்தில் , சோமையது தர்மபிரபா வனம் கண்டு 
தேவர்கள் பஞ்சாஸ்சர்யத்தினைச் செய்தனர் . ராஜா முதலாயினவர்களும் 
பூஜித்து , அஹோ சத்தர்மத்தின் மகிமை இருந்தவாறு என்று பலவிதமாக 
ஸ்தோத்திரம் பண்ணியபின் . ராஜாவும் சிரேஷ்டிகுணபாலர் முதலாயினோர் 
பலரும் ஜினசந்த்ர பட்டாரகர் ஸ்ரீபாதத்திலே ஜின தீக்ஷையைக் கைக் 
கொண்டனர் . சிலர் சிராவக விரதம் கைக்கொண்டனர் . சிலர் சுபபரிணாமம் 
கைக்கொண்டனர் . 


39 


ஸ்ரீமதி என்னும் ஆர்யாங்கனைகள் பார்ச்சுத்திலே ராஜ பார்யை 
போகவதி , குணபாலன் பார்யை குணவதி , சோமை முதலாயினார் தீக்ஷித் 
தனர் . ருத்ர தத்தன் , வசுமித்திரை , குட்டினி, காமலதை இவர்களும் சம்யக் 
தர்சனம் கைக்கொண்டனர் . சுவாமி இந்த விருத்தாந்தத்தினை பிரத்யக்ஷ 
மாகக் கண்டு , அதனால் சர்யக்த்வ விசுத்தி யுண்டான தென்று , விபுலஸ்ரீ 
சொல்லக் கேட்ட அர்வடி தாசரும் , ஸ்த்ரீகளும் அனுமோ தம் பண்ணினர் . 


என , 


குந்தலதை இந்த விருத்தாந்தம் சர்வமும் அஸத்யம் , 

எனக்கு 
அனுமோ தம் ( ஏற்புடையதாக ) இல்லை 

ராஜாவும் , மந்திரியும் , 
சோரனும் கேட்டு , பாபிஷ்டையாகிய குந்தலதை இதனை ஸத்யம் இல்லை 
என்றனள் . 

பிரபாத சமயத்து , கர்த்தப மேற்றி துரத்துவோம் என்றனர் . 
சோரன் சிந்திப்பான் . இந்தக் கால ஸ்வபாவ மிருந்தவர் யாவனொருவன் 
வித்துக்களது குணத்தினைச் சொல்லாமல் குணத்தை மறைத்து தோஷத்தைப் 
பாராட்டுபவன் பாபங்களுக்கு இருப்பிடம் நிந்தியன் , கீர்த்தியற்றவன் , 
பிராணிவதம் பண்ணினவர் 4. ளோடொப்பர் என்று சிந்தித்தனன் . 


ராஜா 


அதன் பிறகு அர்ஹதாசர் நாகஸ்ரீயது சம்யக்த்வ காரணத்தினை 
வினவச் சொல்லுவாள் . 

விஷய கௌசாம்பி நகரத்து 
அஜிதஞ்ஜயன் , பார்யை சுப்ரபை , மந்திரி சோமசர்மா , பார்யை சோமை . 
சோமசர்மா சந்ததம் அபாத்ரதாந் தத்பரனாகி செல்லும் நாளுள் , இந்த நகர 
பாஹ்யே தியானத்து சமாதி குப்தி பட்டாாகர் எழுந்தருளி மாசோபவாச 
விரதம் கைக் கொண்டு யோகத்திலிருக்க , அந்த வனம் , உலர்ந்த அசோகம் , 
மா . மகிழ் , பேரீச்சை . பலா , புன்னை முதலாகிய விருக்ஷங்கள் , அகாலத்துப் 
புஷ்பங்களாலும் , பழங்களாலும். தளிர் களாலும் சா கோபசாகைகளாலும் 
நிறைந்தன . சு - தடாகம் சம்பூர்ணமும் , தாமரை , செங்கழுநீர் முதலாகிய 
புஷ்பங்களும் உத்பன்னமாயிற்று . ஹம்சம் , மயில் , குயில் முதலாயின கிரீடை 
களையும் , ஸ்வரங்களையும் 

பண்ணின . சிறு செண்பகம் , செண்பகம் , 
மந்தாரை , மல்லிகை , புல்லை , பன்னீர் , தாழை முதலாகிய புஷ்பங்கள் , விகசித 
மாதலும் , ஆம , குஞ்சி , மிறுவண்டு தேனென்னும் நால்வகை ஜாதியும் புஷ்பா 
கந்தங்களை ஜீவித்து . சங்கீதம் பண்ண அந்த வனம் மிகவும் சோபிதமானது 
( அழகானது ) . யம நியம சுவா த்யாய தியான . அனுஷ்டான தத்பரராகிய 

மாதிகுப்த பட்டாரகரது மகிமையாவது சரீரத்தில் கர்வம் அத்திருத்தலும் , 
குருக்களிடத்தில் வினயமும் , பஞ்சவித ஸ்வாத்யாயமும் , சரீரத்தில் பிரகாச 
மும் , மகோபசமமும் , சம்சாரத்தில் நிர்வேகமும் , பாஹ்யாப்யந்த்ர பரிக்ரஹ 
மில்லாமையும் , உத்தம் க்ஷமாதி தசதர்மமும் , க்ஷாதிக சம்யக்த்வ முதலாகிய 
குணங்களையுடைய முனிந்திரர் யோகம் முடிந்து , சர்யா மார்க்கம் எழுந்தருளக் 
கண்டு , மந்திரிக்கும் காலலப்தி கூடி . சுபபரிணாமத்தில் சிரத்தை முதலாகிய 


40 


குணங்களோடு கூடி நவபுண்ணிய கிரமத்தினால் தானம் பண்ணியபின் 
பலவிதமாக ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்கரிக்க , இந்த அவசரத்து தேவர்கள் 
பஞ்சாஸ்சர்யத்தையும் செய்து , தபோ தநரது மகிமை இருந்தவர் , தாதாவினது 
குணங்களில் இருந்தவர் என்று ஸ்தோத்திரம் செய்து போயினன் . 


பின்பு மந்திரி பட்டாரகரது மகிமையினைக் கண்டு , அஷோ ! யான் 
வைஷ்ணவ தர்மத்துக்கு சொல்லப்பட்ட தீக்ஷிதர் சோமாஜிதன் , புரோஹிதர் , 
சன்யாசிகள் , யோகிகன் இவர்கட்கு சுவர்ணம் , எள்ளு, கஜம் , அச்வம் , கோ , 
தாசிகள் , பூமி , கிரஹம் , தேர் , கன்யகை , கபிலை என்கின்ற மகாதானங்களை 
பண்ணியும் யான் பிரத்யக்ஷமாகக் கண்டது ஒன்றும் இல்லை என பட்டாரகர் 
அருளிச்செய்வார் . மந்திரி முக்யனே அர்த்தரௌத்ரயுக்தராகிய மித்யா திருஷ்டி 
சுளுக்கு பண்ணின தானம் நிஷ்ப்ரயோஜனம் ஆகும் . 


தானம் மூன்று வகைப்படும் . ஆர்த்த , ரௌத்ர ரஹிதராகிய நிஷ்பிரு- 
ஹத்துக்குக் கொடுக்கும் தானம் , உத்தம தானமாகும் . அதிதிகள் ஜீவஹிம்சை 
யில் நீங்கினவர்கள் , ரோக பீடிதநானவர்கள் , விருத்தர் , அந்தகர் , மூகர் 
இவர்கள் முதலாயினோர்க்குக் கொடுத்தல் மத்யம தானமாகும் . ஹிப்சை , 
மாம்சம் . மத்யம் , மது முதலான தோஷ வஸ்த்துக்களை ஜீவிக்கும் மித்யா 
திருஷ்டிக்குக் கொடுத்தல் 

அதமதானமாகும் . உத்தம . மத்யமத்திற்குக் 
கொடுத்த ஆஹார தானத்தில் ஆயுஷ்யமும் , கீர்த்தியும் , சுவர்க்கமும் , மோக்ஷமு 
மாகும் . அபய தானத்தினால் சுவரூபமும் , நிர்பயமும் ஆகும் . ஒளஷத தானத் 
தால் சர்வ ரோகங்களும் நீங்கும் . சாஸ்த்ர தானத்தால் சிருதகேவாலி 
பகவானாவர் . அபாத்ர தானத்தில் கொடுத்தவர்கள் நரககதி , திர்யக்க தி ,, 
நீச கோத்ரங்கள் முதலாகிய துக்கங்களை அடைவர் , 


அது வென் 

போல வெனில் பஸ்மத்திற்குப் பண்ணிய ஹோமம் 
போலவும் . உவர் நிலத்தில் வித்திய பீஜம் போலவும் , ஒரு தடாகத்து ஜலம் 
கரும்பில் பாய ரசத்தினையும் , வேம்பிற்பாய் கசப்பினையும் எய்தியவாறு 
போல , பாத்திரங்களில் கொடுத்த தானம் இப்பெற்றியது . தயா தானம் 
சகலற்கும் செய்யப்படும் என்று அருளிச் செய்த பின்பு புனரபி (மறுபடி) மந்திரி 
நமஸ்கரித்து சுவாமீ என்னைப் போல சத்பாத்திரங்களில் தானம் பண்ணி 
மகிமை எய்தினார் உளரோவென அருளிச் செய்வார் . 


தக்ஷிண தேச வேணுதடாகபுரத்து ராஜா சோமபிரபன் , பார்யை 
சோமப்ரபை : ராஜா பிராம்மண பக்தன் . ஆதலால் சொல்லுவான் . கோவும் 
பிராம்மணரும் , தேவர்களும் , பதிவிரதைகளும் , சத்யவாதிகளும் , லோய 
மில்லாதவர்களும் . தனசீலரும் என்கின்ற இவர்கள் எழுவராலும் , லோகம் 
ண்டாகா நின்றது என்று புத்தி பண்ணிச் சொல்லுவான் . தவம் மூன்று 


41 


கைக் 


என்று 


று புத்திப் 


வகையினால் கெடும் . தியாகத்தினாலும் , போகத்தினாலும் , அக்னி சேரர் 

வர்களாலும் , நாசம் வரும் , ஆதலால் யாவனெருவன் தியாக போகங் 
களைச் செய்யாதொழியில் ராஜா , 

அக்னி , சோரர் ஞாதிகளை 
கொள்ளப்படும் , 

பண்ணி 

மகா தன த்தைத் தானமாகக் 
கொடுக்கு மதொரு யாகத்தினைத் துடங்கிப் பண்ணும் நாளுள் , ஒரு நாள் 
பகு தனத்தை தானமாய்க் கொடுத்தனனாக , யாகசாலை சமீபத்து , சகலகுண 
சம்பண்ணனும் , சம்யக்த்வ சிகாமணியும் , யம நியம சம்யமருமாகி , நிஸ்ப்ருஹ 
சித்தனுமாகிய விப்ரோத்தமன் விச்வபூதி , பார்யை சத்யவதீ பதிவிர தோத்தமை , 
இவர்கள் தரித்ரத்துடன் கிருஹஸ்தாசாரம் அனுஷ்டித்துச் செல்லும் நாளுள் 
தன்னில் , செந்நெல் விளையும் இடங்கள் சென்று , உதிர் நெல்லுப் பொறுக்கிச் 
சேர்ந்ததனால் பாகம் பண்ணி , தனை நாலுபாகம் செய்து , ஒரு பாகம் 
ஹோமம் பண்ணி . அதிதிகளுக்கு ஒரு பாகமும் , தனக்கு ஒரு பாகமும் , 
பார்யைக்கு ஒரு பாகமும் கல்ப்பித்து , நடந்து செல்லும் நாளுள் , ஒரு நாள் 
பிஹிதாஸ்ரவ பட்டாரகர் சர்யாமார்க்சும் எழுந்தருளக் கண்டு , பரமானந்தத் 
தோடும் , நவபுண்ணிய கிரமத்தால் எதிர் கொண்டு , அதிதிகளுக்கு நியமித்த 
பாகத்தினையும் , தனது பாகத்தினையும் கொடுத்து , ஸ்திரியது முகத்தை 
நோக்க , அவளும் பிரியத்தினோடும் ததுை பாகத்தினையும் கொடுத்தனள் . 

பரிணாமம் கண்டு சிந்திப்பான் . பிதாவின் வசனம் மீறாமல் 
செய்யும் புத்திரனும் , சாரித்ரத்துடன் கூடிய சாஸ்திரமும் , ரோக ரகிதனாய் 
இருத்தலும் , குணவான்களுடன் கூடியிருத்தலும் , பர்த்தாவினது வசனம் 
மீறாத ஸ்திரீயும் , இவர்கள் துக்கம் அற்று இருத்தற்குத் தோன்றியதொரு 
சிந்தாமணி என்று சிந்தித்தனன் . 


இவளது 


ததநந்தரம் அக்ஷயம் தான மஸ்து என்று ஆசீர்வாதம் பண்ணிய அவசரத்து 
தேவர்கள் ரத்ன விருஷ்டி , புஷ்ப விருஷ்டி , மந்தமாருதம் , தேவ துந்துபி , தேவ 
கோஷனை என்னும் பஞ்சாஸ்சர்யங்களைப் பண்ணிய அவசரத்தில் மித்யா 
திருஷ்டி பிராம்மணர் சுவர்ணயாக மகிமை என்று ராஜா சோமபிரபனுக்கு 
அறிவிப்ப , அவனும் சந்துஷ்டனாயினன் . பிராம்மணரும் சென்று இந்த 
ரத்தினங்களை எடுப்ப , அவை அவர்கள் கைப்படக் கரியானமைக் கண்டு 
ராஜாவினுடன் சிலர் சென்று சொல்லுவார் . விச்வபூதி ஜின முனிகளுக்குத் 
தானம் பண்ணின மகிமை அல்லது பஞ்சாஸ்சர்யம் யாக மகிமையல்ல வெனக் 
கேட்டு , கால லப்தியினால் தான மகிமையே தப்பாதென்று நிச்சயித்து 
சிந்திப்பான் . ஆர்த்தரௌத்ர பராயணரும் . கிருஹத்தரும் , அசுபபாவ நா - 
தத்பரரும் , சீலாச்சாரரஹிதரும் க்ஷமாஹீநருமாகிய , மித்யாதிருஷ்டி கட்குக் 
பரு 

கௌ . 11 


42 


கூடாதென்று நினைத்து வந்து விச்வபூதியாகிய , விப்ரோத்தமனை பகுவிதமாக 
ஸதோத்ரம் பண்ணி நமஸ்கரித்து , சுவர்ண யாக பலத்தைக் கைக்கொண்டு , 
முனி தான பலத்தைத் தருகவென. மகாராஜனே சுவர்க்க மோக்ஷங்களைத் 
தரும் மகாதானத்தினைத் தந்து , நரகாதி துக்கங்களுக்கு பாஜநமாகிய மித்யா 
யாகத்தினைக் கைக்கொள்வனோ வென , உமது தரித்திரம் நீங்க வேண்டும் 
தனம் தருவேன் , தான பலத்தினைத் தருக வென , யோக்யர் தரித்ரமுற்ற 
விடத்தும் , நீதி யல்லது செய்யாரென்று சொல்லுவான் . 


சிம்ஹமானது , பசி , தண்ணீர் தாகம் , முதலாயின விடத்தும் , யானை 
யின் மேல் செல்லும் , 

அல்லது க்ஷத்ர மிருகத்துச் செல்லாது போல 
நீதிமான்களும் வ்யசனமுற்றவிடத்து அநீதியினைச் செய்யார் என்று மறுத்த 
பின் , பிஹிதாஸ்வரபட்டாரகரது ஸ்ரீபாதயடைந்து நமஸ்கரித்து விண்ணப்பம் 
செய்வான் . சுவாமி கிரஹஸ்தர் ஆகாராதிகளை எது காரணமாகச் செய் 
கின்றனர் என , ஆகார தானம் போக பூமியில் அனுபோகங்களையும் பண்ணி 
சுவர்க்கமோக்ஷங்களையும் கொடுக்கும் . ஆதலால் சகஸ்ரம் . அச்வம் , கோ ,, 
பூமிகள் , சுவர்ணங்கள் , வெள்ளிகள் முதலாயின பகுதானமாகப் பண்ணிய 
விடத்தும் , ஆகார 

தான சமானமாகாது . ஔஷத தான 

மகிமையால் 
நிர்வியா தியாகும் . அதனால் சம்யக் ஞானமும் , மோக்ஷமுமாகும் . 
தானத்தால் நிர்பயராவர் . சாஸ்திர தானத்தால் , சப்ததத்வம் , நவபதார்த்தம் 
பஞ்சாஸ்திகாயம் , ஷட் திரவியம் , தேவ நிச்சயம் , குரு நிஸ்சயங்களும் அறிந்த 
பின்பு, க்ரமேண கேவல ஞானம் ஆகும் . ஆவாசதானத்தால் ஸ்வர்க்கவாசம் 
ஆகும் என்று , தான மகிமையினை அருளிச் செய்தபின் மித்யா திருஷ்டிகளுக்கு 
பண்ணிய தானம் , சர்பத்துக்கு கொடுத்த , பால் விஷமாகப் பரிணமித்தார் 
போல் , துர்கதிகளுக்கு ஹேதுவாகும் என்று அருளிச்செய்ய ராஜாவும் தான 
மகிமையை பிரத்யக்ஷமாகக் கண்ட.டியினாலும் சாஸ்திரம் கேட்ட தெனாலும் , 
சம்யக்த்வ கிரகணம் பண்ணியபின் சிராவக விரதங்களையும் கைக்கொண்டு 
ஆகார தானம் பண்ணும் கிரமத்தினைக் கேட்சு . அவர் சொல்லுவார் . 


அபய 


தேசம் , காலம் , பாத்ரம் , கிரமம் அறிந்து பாவித்ரமான ஆகாரத்தினைப் 
பண்ணத் தகும் . யோக்யமான வஸ்த்துக்களைக் கொடுக்கத்தகாது . அவை 
யாவன உத்தம தோஷம் பதினாராவன . சமைத்த பாண்டத்திலும் , மற்றொரு 
பாண்டத்திலே , ஒழித்து வந்து தானம் பண்ணுவதும் , தேவதைகள் . யக்ஷர் 
முதலாயினார்க்குப் பலியிட்ட தான்யத்தினால் தானம் பண்ணுவதும் , 
காலாதிக் கிரமத்தில் தானம் கொடுப்பதும் , அக்னி ஜ்வலிக்கையிலே தானம் 


பண்ணுவதும் , விலைக்குக் கொண்ட அசநத்தினால் தானம் பண்ணுவதும் , 
அதம வட்டியினால் வந்த திரவியத்தை தானம் பண்ணுவதும் , 

ஆகாரம் 
போதாதிருக்கில் வேறு வாங்கி வந்து தானம் பண்ணுவதும் , மங்கலமல்லாத 
அஷ்ட தோஷமுள்ள பாத்திரத்தில் தானம் பண்ணுவதும் , தளத்து மேல் 
சமைத்து இழிச்சு வந்து தானம் பண்ணுவதும் , வலிய வாங்கின வஸ்துவினால் 
தானம் பண்ணுவதும் , தூது நடந்த வஸ்துவினால் தானம் பண்ணுவதும் , 
தன்னைப் புகழ்ந்து தானம் பண்ணுவதும் , வைத்யம் பண்ணி வந்த உடைமை 
யால் தானம் பண்ணுவதும் . கோபத்தாலும் , கர்வத்தாலும் , தேடின உடமை 
யினாலும் தானம் பண்ணுவதுமாம் . 

உத்பாத தோஷம் பதினாறாவன . மாயையினால் தேடிய வஸ்துவில் 
ஆகாரமும் , போகத்தினால் தேடிய வஸ்துவில் ஆகாரமும் , ஒருவனைக் 
கொண்டாடி வாங்கின வஸ்து வில் ஆகாரமும் , உண்டதற் பின் பண்ணு . 
ஆகாரமும் , மந்திரவாதத்தினால் வாங்கிய வஸ்துவில் ஆகாரமும் , சூர்ணத் 
தினால் வாங்கிய வஸ்துவில் ஆகாரமும் , கூட்டில் நெடுநாள் நின்ற நெல்லின் 
ஆகாரமும் , அப்ராசுக வஸ்துவைத் தொட்டிட்ட ஆகாரமும் , பச்சிலை இட்டு 
முடி வைத்த ஆகாரமும் ,, நன்றாக மூடாத ஆகாரமும் , முந்தானையில் 
இழுக்கக்கேடு வந்திட்ட ஆகா ரமும் , பிரசூதிகை ஏக மாசத்துக்குள்ளே 
கொண்டுவந்திட்ட ஆக " ரமும் . ஸுராபோஜியிருக்கும் மனையில் ஆகாரமும் ,, 
வியா தியாளர் தீண்டிய ஆகாரமும் . ச்மசான பர்யந்தம் சவா நுகமநம் 
பண்ணினவன் தீண்டிய ஆகாரமும் , பேடி தொட்ட ஆகா ரமூம் எனவாம் . 

ஏஷணா தோஷம் பத்தாவன . ஷண்மாசத்தின் மேற்சென்ற கர்ப்பிணி 
கையில் கொள்ளு மாகாரமும் , வம்சம் இல்லாதார் கையில் கொள்ளும் 
ஆகாரமும் . ஸ்நான சுத்தியில்லாதார் 

கையில் கொள்ளும் ஆகாரமும் , 
தபஸ்விகள் 

விழுந்தார் கையில் 
ஆகாரமும் , பஞ்சமித்யாத் திருஷ்டிகள் கையில் கொள்ளும் ஆகாரமும் , 
விர தமில்லா தார் கையில் கொள்ளும் ஆகாரமும் , எட்டு வயதிற்குக் 
கீழ்ப்பட்டார் கையில் கொள்ளும் ஆகாரமும் , வேச்யாபதியாயினார் கையில் 
கொள்ளும் ஆகாரமும் , உறுப்புகள் குறைந்தவர் கையினால் கொள்ளும் 
ஆகாரமும் , பல நாளும் பய்ய மானங்களைத் தோஷம் சொல்லுவார் கையில் 

ஆகாரமும் எனவாம் . ஸம்யோஜன தோஷம் நாலாவன . 
தபஸ்விகள் முன் அக்னியினை ஜொலிப்பித்தும் , அவித்தும் , அப்போது இறக்கி 
வந்திட்ட ஆகாரமும் , முனிவரன் முன் மெழுகுவதும் . பெருக்குவதும் , 
பிள்ளையை அழவிட்டிட்ட ஆகாரமும் , ரிஷிகள் கீழே இருக்க , தான் உயர 
விருந்திட ஆகாரமும் , கலகலவென்று பேசி இடும் ஆகார மும் எனவாம் . 


முன்னே 


சொள்ளும் 


கொள்ளும் 


இவை முதலாகிய நாற்பத்தாறு தோஷம் நீங்கிய ப வித்ரா ஹாரத்தினை , 
ரோகம் உள்ளவர்கள் , உறுப்புக் குறைந்தவர்கள் , கிலேசமுள்ளவர்களின்றி 
த்ரிகரண சுத்தராகி . வஞ்சகமும் , கர்வமும் , கொடிய வசனங்களும் நீங்கி , 
சிரத்தையும் , சக்தியும் , லோபம் இன்றி இருத்தலும் . அஷ்ட விதார்ச்சனை 
ஈளால் அர்ச்சித்து நமஸ்கரித்தலும் , மதுரமான வசனமும் , மனசும் , சரீரமும் 
சுத்தமாய் இருத்தலும் , ஆகார சுத்தியுமென்கின்ற குணங்களோடு கூடிக் 
கொடுக்குமது உத்தம தானாகும் என்று அருளிச் செய்தனர் , 


கர்ண ரசாயனமும் , கர்ம விநாச காரணமுமாகிய தர்மாமிருதத்தை 
பருகிய பின் தான பூஜா தபச்சீலங்களோடு கூடி வர்த்தித்து , வைராக்ய 
பாவனையால் தீக்ஷாபிராப்தனாகி சுவர்க்கம் மடைந்தனன் என்று சமாதி குப்த 
பட்டாரகர் அருளிச்செய்த சுவர்ணயாக விருத்தாந்தத்தினைக் கேட்ட சோம 
சர்ம மந்திரி சம்யக்த்வ கிரஹணம் பண்ணியபின் சுவாமி இந்த சரீரமுள்ளளவும் 
மரவாள் அல்லது லோகமயமான ஆயுதம் எடுக்கக் கடவேன் அல்ல என்று , 
விரதம் 

கைக்கொண்டு , செல்லும் நாளில் மந்திரிக்கு விரோதியாயினா 
னொருவன் , இந்த விருத்தாந்தம் ராஜாவுக்கு அறிவித்தனன் . 


அது எதுபோலவெனில் மக்ஷியானது ஜீவிக்கும் ஆஹாரத்து வீழ்ந்து 
பிராணத் தியாகம் பண்ணி , போஜித்த ஆஹாரத்தினை சக்தியாக்கி , விசனத் 
தையும் பண்ணிவிக்கும் . அதுபோல , துர் ஜனரும் தாங்கள் வருத்தமுற்றாகிலும் , 
யோக்யருக்கு அவமானத்தைப் பண்ணிவிப்பரென்று ராஜா விசாரித்து , இவன் 
வசன பரீக்ஷார்த்தமாக , உபாயத்தினால் ஆயுதங்கள் மகிமை சொல்லித் , தனது 
வாள் 

முதலாக சகல ராஜ குமாரர் வாளினையும் பரீக்ஷித்து , மந்திரியை 
நோக்கி , உனது வாளினையும் காண்போம் தருகவென . இங்கித சேஷ்டை 
களால் அறிந்து விசாரிப்பான் . ஒருவர் வாக்கினாற் சொல்லிய வசனங்களை 
கோமுதலாகியவையும் , அச்வகஜங்களும் அறியும் . 


கடவ 


பண்டித ஜனங்களுக்கு மகிமையாவது பலரது இங்கித சேஷ்டைகளை 
அறியும் . சுபுத்தியென நினைந்து , ஜயினோத்தமனாகிய மந்திரி, பகளதர்ஹத் 
பரமேச்வரனே , தேவன் , பரம ஆகமமே . ஆகமம் . ஜினமுனிகளே முனிகள் , 
என்னும் நிச்சயமெனக்குண்டாகில் , இந்த வாள் லோகமயமாகக் 
தென்று தியானம் பண்ணிக் கொடுப்ப . . லோகமயமாய் 

ஆதித்ய 
பிரகாசம் போலே ஆதலும் . அசூயை சொன்னவனது முகம் நோக்கி , 
துர்ஜுனர் பரதோஷமும் , 

அஸத்யமுமல்லது சொல்லாரென , மந்திரி 
சொல்லுவான் , தேவனே . சாஸ்திரம் , ராஜாக்கள் சர்வதேவமயமென்று 





45 
சொல்லும் . அதனால் அவன் விண்ணப்பர் செய்தது . அஸத்யமன்று , கோபிக்க 
வேண்டாமென சத்புருஷரது மகிமையைச் சொல்லுவான் . சத்ருக்கள் ஹீனர் 
பண்ணிய அவமானத்தினைப் பாராட்டாது , அவர் கட்கு உபகாரத்தினைச் 
செய்வர் என்று மந்திரியை பிரசம்ஸித்து மரவாள் லோகமயமாகியவா ரெப்படி 
என் பூர்வ விருத்தாந்தத்தினையும் தனது நியமத்தினையும் ஜின மகிமையால் 
லோகமயமானமையும் அறிந்து யான் பண்ணிய அபராதத்தினை மன்னித்தருள 
எனக் கேட்டு , சகலமும் ஜின மார்க்கத்து மகிமையினையும் மந்திரி தரிசன 
விசுத்தி மகிமையினையும் கண்டு ஸ்தோத்ரம் பண்ணிப் பூஜித்தனர் . தேவர் , ள் 
பஞ்சாஸ்சர்யத்தினையும் செய்து தமது இடம் அடைந்தனர் . 

ராஜா அஜிதஞ்ஜயன் அஹோ ஜின தர்மம் அல்லது அன்ய தர்மங்கள் 
துர்கதிகளை நீக்காதென்றும் ஜிசா தர்மம் , துர்கதிகளாகிய பர்வதங்களுக்கு 
ஒரு அசனியென்றும் , வேகமுள்ள காட்டுத் தீக்கு மகாவர்ஷாமென்றும் ஜின 
தர்மத்தினை ஸ்துதித்து வைராக்ய பாவனையால் சுவபுத்ரனாகிய சத்ரு 
ஜயனுக்கு ராஜ்யபதமும் , மந்திரி புத்ரன் தேவசர்மனுக்கு மந்திரி பதம் 
கொடுத்து , பல ராஜாக்களுடன் 

சமாதி குப்த பட்டாரகர் ஸ்ரீபாதத்து 
தீக்ஷித்தனர் . சிலர் சிராவக விரதம் கைக்கொண்டனர் . சிலர் சுப பரிணாம 
மடைந்தனர் . ராஜ பார்யை சுப்ரபை மந்திரி பார்யை சோமை முதலாயினார் . 
அபயமதி என்னும் ஆர்யாங்களைகளிடத்து தீக்ஷித்தனர் . 

சுவாமீ இந்த 
விருத்தாந்தம் பிரத்யக்ஷமாகக் கண்டதனால் சம்யக்த்வம் , திருடமானதென்று 
நாகஸ்ரீ 

அர் ஹதாசரும் நின்ற ஸ்திரீகளும் : அனுமோ தனம் 
குந்தலதை சர்வ விருத்தாந்தமும் அஸத்யமென்று சொல்ல , 
மந்திரியும் சொல்லுவார் . உதய காலத்து 

கர்த்தபமேற்றி 
நிக்ரஹம் பண்ணு வோம் என றனர் . சோரன் சிந்திப்பான் . இவள் உத்தம 
ஜாதியாயும் , சுவபாவகுணம் தவிர்கின்றவள் . சந்தனத்தில் உத்பன்னமான 
அக்னி சகலருக்கும் உஷ்ணமானால் போலவென்று சிந்தித்தனன் . 


சொல்ல , 
பண்ணினர் . 
ராஜாவும் . 


சொல்லுவாள் . 


அதன் பிறகு பத்மஸ்ரீயினது சய்யக்த்வ காரணத்தினை வினவ , அவளும் 

காசி விஷய வ ராணாஸி நகரத்து சோம வம்சத்து ராஜா 
ஜிதாரி , பார்யை கனகசித்திரை, புத்ரி முண்டிகை பித்தபாண்டு சங்கையால் 
மிருத்துவினைப் பக்ஷித்துச் சொல்லும் நாளில் மந்திரி கதர்சனன் பார்யை 
சுதர்சனை . முண்டிகை ஒருநாள் விருஷபை என்னும் பரமச்ராவகியிடத்து 
தர்மம் கேட்டு சம்யக்தர் சனம் கைக்கொண்டனன் . சந்திரன் ஸ்வபாவத்தினால் 
ஆம்பவை அலர்த்தினாப் போல ப்ராப்தரும் ப்ரத்யுபகாரத்தினை இச்சியாமல் 
பரோபகாரத்தினைச் செய்வர் . முண்டிகையும் நிரதிசாரமாக 
பரு 

கௌ . 12 


விர தம் 


46 


வென் றனள் . 


சுவா !! வர 


அனுஷ்டித்து , அதனால் ரோகமும் நீங்கி ரூபவதியாயினள் . இது கண்டு சகல 
ஜனங்களும் சொல்லுவார் . ஆச்ரய விசேஷத்தினாலே 

அக்ஞானியும் 
சமர்த்தனான வாளின் வாய் சேர்ந்த ஜலம் , தோயல் வாசியால் 

தோயல் வாசியால் யானையின் 
மஸ்த்தகத்தினைப் பின்னமாக்கினார் போல வென்றனர் . முண்டிகையும் . 
சிராவசியை நோக்கி உமது பிரசாதத்தால் எனது ரோகமும் நீங்கி ரூபவதி 
யாயினேனென நிரவத்யமாக விர தமனுஷ்டித்தவர்களுக்கு நரேந்திர , கஜேந்திர , 
முனீந்த்ர சம்பத்தும் கைவல்ய விபூதியுமாகும் . ஆதலால் இது ஆச்சர்யம் 
அல்ல ராஜாவும் , முண்டிகையினை 

விதியால் 
கொடுப்பான் வேண்டி சகல ராஜபுத்ரர்களையும் அழைப்ப ரம்சார விரக்தியால் 
அசாரம் பாவமென்று மறுப்ப ராஜ குமாரரும் போகியபின் , அயோத்யா 
விஷயத்து , சக்ரோட நகரத்து ராஜா பகவதத்தன் சாஸ் தவாஸ்து பரிபூர்ணனும் , 
தானசூரனும் , ரூபவானுமாகிய இவன் . ஜ IF ஹீனை , பார்யை லக்ஷ்மீமதி , 
மந்திரி சுபுத்தி ,, பார்யை 

குணவதி . பகவதத்தர் முண்டிகையினைக் 
கல்யாணம் பண்ணிக் கொள்வான் வேண்டிக் கேட்டு வரக்காட்ட ஜிதாரி 
குபிதனாகி ஜாதி ஹீநனாகிய தான் , என்னுடைய புத்ரியைக் கேட்டானோ 
என , வந்த தூதன் சொல்லுவான் . குணமே பிரதானம் , கஸ்தூரியினது 
வர்ணம் வர்ண ஹீனமானாலும் அதனிடத்தில் உத்பவித்தமான 

அதாக்டய் , 
கர்த்தமம் , போன்றிருந்தும் லே - கத்தில் சகல சுகந்தங்களது மகிமையைப் 
பரிமள விசேஷத்தால் மறைத்தது போல குணப்ர தானமல்லாது வம்சத்தினால் 
பரயோஜனமில்லை என ஜிதாரி அதிகுபிதனாகிச் 

அதிகுபிதனாகிச் சொல்லுவான் . 
பூமியில் ஜயம் பண்ணியவன் , வீரபுருஷனும் , சகல ரத்னாதிபதியும் எனது 
கர்வத்தினைப் போக்கியவனும் ஆகும் என்ற தீரவசனத்தைக் கேட்ட துதனும் 
சென்று சொல்லுவான் . பகவகத்தனும் யுத்த சன்னத்தனாகி புறப்பட சுபுத்தி 
மந்திரி சொல்லுவான் . சதுரங்பலத்தோடு சு.டிச் செல்லா தளவில் யுத்த 
முகத்து அபஜயம் வருமென்று ஹிதோபதேசமாகச் சொல்லிய வசனம் சத்ய 
மென்று புத்தி பண்ணி சாதுரங்க பல ஹி தனாகிப் புறப்பட ஸ்வபார்யை 
சொல்லுவாள் . துராக்ர ஹ புத்தியால் நிஷ்பிரயோஜனமாகிய யுத்தம் 
வேண்டாம் மென்னும் விவாஹ சம்மந்தங்களுக்கு வர்சம் ஆசாரம் சமமாகிய 
விடத்தல்லது சுகமில்லை யதனால் நமக்கு அதிகமான விடத்துச் செல்வது 
லோகத்துக்கு 

காரணமும் பாபானுபுத்தியுமாகும் . 
யொருவர் நரம் மரத்தை பிளப்ப , அதிற் கடாவி இருந்த ஆணியைப் பறிப்ப . 
ப்ரத்யக்ஷமாக துக்கம் வந்துற்றார்ப் போல , அவச்யம் அனர்த்தம் வருமெனத் 
தனது , 

சௌர்யவீர்ய பராக்ரமங்களைச் சொல்லி , உதாசீனம் பண்ணி , 
யாவராலும் விதியை விலக்க வொண்ணாது என்று , சொல்லவும் , யுத்த 


சமர 


ஹாஸ்ய 


முன்பே 


47 


சன்னத்தனாகி புறப்பட , சுப சகுனங்கள் உளவாயின . ததியும் , அறுகும் , 
அக்ஷதமும் , பூர்ணகும்பமும் , கரும்பும் , தாமரைப் பூவும் , கர்ப்பிணியான ஸ்திரி , 
வீணை , கண்ணாடி . இவைக் கண்டு , பிரசன்னனாகிச் செல்கின்ற அவசரத்து , 
ஜி தாரியக்கல் சிலர் சென்று சொல்லுவார் . பகவதத்தன் பலசகிதனாகி 
வருகின் றனன் என . 

சர்ளத் யுத்தனாகிச் சொன்னான் . 


எனக் 


லோகத்தில் சிம் ஹத்தின் 

மேல் சென்ற மிருகங்களும் , ஆதித்ய 
பிரகாசத்தை மறைத்த சந்திரனும் , மார் ஜுரத்தின் மேற் சென்ற எலியும் , 
கருடன் மேற் சென்ற பாப்பும் , வியாக்ரத்தின் மேற் சென்ற கர்த்தபமும் , 
யமன் மேற் சென்ற பூதவர்க்கமும் , வலியன் மேற் சென்ற காகமும் . யாவராலும் 
காணப்பட்டதில்லை. என்னும் அனவில் சமர பூமியில் வந்தனன் , 
கேட்டு சாதுரங்கப் பல சகிதனாகிப் புறப்பட அபசகுனங்கள் உளவாயின . 
அகால வர்ஷமும் , பூமி கம்பமும் , பகலில் பெரிதாகியதொரு உல்காபதநமும் 
( நெருப்புத்துண்டு ) முதலாகிய துர்சகுனங்களைக் கண்டு , சுதர்சன மந்திரி 
சொல்லுவான் . தேவனே கன்னிகையினைக் கொடுப்பது கருபமென்றும் ஒரு 
தேசம் ஒரு சிராமத்தால் அழியுமாகிலும் , கிராமம் ஒரு வம்சத்துள்ளாரால் 
அழியுமாகிலும் , 

ஒருவனால் அழியுமாகிலும் , அல்பமாகிய 
அவைகளை விட்டு அழிவு வாராமல் ரக்ஷிக்குமது பிராப்தற்கு முறைமையாகு 
மென் , மந்திரியை நோக்கிச் சொல்லுவான் . இந்த லோகத்தில் பர்வதங் 
களைப் பின்னமாக்கும் வஜ்ராயுதத்தின் முன் நின்றவர்களும் , சமுத்திரத்தினைக் 
கைநீத்தால் , நீந்திக் கரையேறியவர்களும் , அக்னி சயனத்தின் மேலேறி சுக 
நித்திரை பண்ணினவர்களும் , ஆலாஹல மென்னும் , விஷம் எரிந்து வர , அதன் 
முன் நின்றவர்களும் இல்லை ” என்ற அவசரத்துப் பகதத்தனது , பகு சேனை 
யைக் கண்டு , மேற்செல்லுமது கருமர். அல்ல எனப் , பின்னும் தனது சத்தியத் 
தினைச் சொல்லுவான் 


ஒரு குலம் 


ஆதித்யன் 3 கருக்கு உருளை யொன்று . பூணும் குதிரை ஏழு , தேர் 
செல்லும் வீதி ஆகாசம் . தேர்ப்பாகன் பாதசூன்யன் . இப்பெற்றியவாகியும் , 
கினந்தோறும் , மகாமேருவை பிரதக்ஷிணமாக வருகின்றனன் . ஆதலால் 
சாதுரங்க 

பலம் அற்பமானாலும் சத்யமே விரதமென்று ,, அவசரத்துப் 
பகதத்தன் யுத்த சன்னத்தனாகிப் புறப்பட , மந்திரி தேவனே , லக்ஷணயுக்த 
னாகிய தூதன் சென்று , சாம வேதாதிகளையும் சொல்லி , அறிந்த பின் , 
யுத்தத்திற்குச் செல்வது யோக்யமாகும் என , புத்திமானும் , சமர்த்தனும் , 
பரரது சித்தலிருத்தியறியும் அவனும் தைர்யவானும் , 

சொல்வன்மையும் 


என்னும் தூத லக்ஷண சம்பூர்ணனாகிய திவாகரன் என்னும் தூதனை ஏன் 
அவனும் சென்று ஜிதாரியை நோக்கிச் சொல்லுவான் . முண்டிகையினையும் 
கொடுத்து பகதத்த மகா மண்டலேச்வரனுக்கு சேவையும் பண்ணி , சுகத்தில் 
இருப்பாயாக வென, அல்லது நாசம் வரும் என்றும் , தன்னால் செய்ய 
முடியாத காரியங்களுக்கு , உத்யோகம் 

பண்ணுதலும் , ஸ்வபாவத்தில் 
பலருடனும் , விரோதம் பண்ணிக்கொள்ளுதலும் , பலவான்களுடன் ஸபர்தை 
( போட்டி ) பண்ணிக் கொள்ளுதலும் , ஸ்திரிகளை நம்புதலும் , என்னும் இவை 
நாலும் , விநாச காரணமாகும் . என்று கேட்ட ராஜா , எழாய் என்ன வசனம் 
சொல்லுகின் றனை , சிம்ஹ சமானமான என் முன் மிருகங்கள் நிற்கவற்றோ , 
கர்ம வசத்தால் வருவன யாவற்கும் வரும் . ஹரிசந்திர மகாராஜனுக்குச் 
சண்டாள சேவையும் , ஸ்ரீராமனுக்கு வனவாசமும் , தர்மபுத்திரர்களுக்கு பல 
ராஷ்டிரத்து பகுவி தரூபமான ராஜ சேவையும் , இவர்கள் மகாபலவான்களாயும் 
வந்த தென் றனன் , 


பின் மந்திரி துராக்ரஹணம் பண்ணிய து ; தனை வதிக்கவென மந்திரி 
களும் , தூதரும் , விதிக்கப்படாரென்று சொல்லி திக்கரித்து துரத்தினர் . 
தூ தனும் சென்று இந்த விருத்தாந்தம் அறிவித்தனன் . பின் பகதத்தமகா 
ராஜனும் அதிகுபிதனாகி சாதுரங்க பலத்துடன் ரங்கபூமியிற் சென்றனன . 
எனக்கேட்ட ஜிதாரியும் , யுத்த சன்னத்தனாகி சாதுரங்கப் பலத்துடன் 
சென் றனன் . உபயபலமும் எதிர்ப்பட்டு மகாயுத்தம் விளைந்தது . திகந்தரங் 
களில் உள்ளவர்களும் சலன மெய்தினர் . சமுத்திரமும் மகாகோஷமடங்கிற்று , 
பூமியும் ஸ்தம்பித்தது . சண்ட வாயுவையொக்கும் அதிவேகத்தினையுடைய 
அச்வங்களும் சஹிதமாயின. மத்தகஜங்களும் , திவ்ய ரதங்களும் மந்திரி 
சாமந்த சேனாபதி முதலாகிய யுத்த வீரரும் , பகுவிகமான த்வஜ சாமராதிகளும் 
படு- பட ஹ - மிருதங்க - பேரீ வீனை - குழல் - வீரமுரசு - வெற்றி முரசு முதலாகிய 
தோல்கருவி , துளைகருவி , நரம்புகருவி , கஞ்சகருவி , மிடற்றுக்கருவி முதலாகிய 
பஞ்சமகா சப்தம் , பரந்தொலிப்ப " தேரும் , தேரும் எதிர்ப்பட்ட , மாவும் மாவும் 
மலைந்தெதிர்ச் செல்ல , யானையும் யானையும் தம்மிற் பகைத்தெழ , வீரரும் 
வீரரும் விரைந்தெதிர்ச் செல்ல தூலினால் ஆதித்ய கிரணத்தையும் மறைத்தது . 
எப்படி உபயபலமும் , மகாயுத்தம் விளைந்தவிடத்து , விஜய கஜங்களது மதஜல 
வெள்ளத்தால் அறைப்பட்டது . பின் ரத சக்ர மர்த்தனத்தால் சுசு சஞ்சாரம் 
யோக்யமாயிற்று . ஆயினபின் , வில்லாட்கள் முதலாகிய சகல படவர்க்கங்களால் 
ஒருமுறையே விடப்பட்ட 

விடப்பட்ட சரம் , பரசு , நாராசம் , வல்லயம் , எரிசக்ரம் 
குந்தம் , முதலாயின ஆயுத வர்ஷம் ஆகாசத்தலத்தை மூடிற்று . மூடிய பின் . 


49 


சரப்பிரஹார வேதனையால் வீழ்ந்து சுழல்கின்ற கஜதுரகங்களாலும் , விரண 
வேதனையால் , குபிதமாகி மறுகி எதிர்ச்செல்கின்ற மகாவாரணங்கள லும் 
கோபசம்ப்ராந்தராய் திரிகின்ற யுத்த வீரர்களது ஹுங்காரமாகிய கோவணங் 
களாலும் , அதிவேகத்தால் ஓடுகின்ற ருதிர நதீப் பிரவாஹத்து , நுரையொத்த 

சாமர தவஜங்களாலும் , சஸ்திர பிரஹாரத்தினால் விழ்ந்து , கோய 
வேகத்தினால் சிவந்து , சுழன்ற கண்ணினையும் , மடித்தவாயினையும் , நெறித் த 
புருவத்தினையும் , உடையராகிய மகாவீரர்களது நிஷ்டூர ஹிங்காரத்தினால் 
அதிசுலபமாகிய ருதிரமாம்சங்களால் பரிதுஷ்டராகித் திரிகின்ற வேதாள 
கணங்களது அட்டஹாசங்களாலும் , பயங்கரமாகிய கபந்தங்கள் , ந்ருத்தங் 
களாலும் , யுத்தரங்கம் அதிபயங்கரமாயிற்று . ஜிதார்யது சேனை அடஜயம் 
கண்டு மந்திரி நிஷ்பலமாகிய யுத்தத்தினை தவிர்க்க என ராஜாவும் , ஜயமா கில் 

கலோகத்தில் சௌக்கியமாகும் , சமர பூமியில் மருதநாகில் வீரகவர்க்கம் 
ஆகும் எனவும் , சுவாமி பக்தியால் பகுபிரயத்தனத்தோடும் ராஜாவையும் 
கொண்டு நகரம் செல்கின்றவன் . இந்திரனுக்கு ராவண புத்ரனால் அபயம் 

பாண்டவர்களுக்கும் கர்ம வசத்தால் வனவாசம் வந்ததென் 
று 
ஹிதோபதேசத்துடன் செல்லா நின்றபொழுது , பகதத்தன் பல + கிதனாகிய 
பின் செல்ல , மந்திரி பீதியினால் செல்கின் றவர் பின் செல்வது வீரராயினர்க்கு 
நீதியல்ல வென்றன்ை . பிதாவினது விருத்தாந்தம் கேட்டு முடிைகை அர்ஹத் 
தவனையும் . குருக்களையும் நினைந்து பஞ்சநமஸ்கார மந்திர தியானத்துடன் 
அகா தமாகிய வொரு ஜீர்ண கூபத்துள் வீழ . சாயக்த்த மகிமையால் தேவர்கள் 
ரத்ன மாளிகை நிர்மித்து , அதனுள் சிம் ஹாசனத்தின் மிசை லைத்துப் பவித்ர 
ஜலங்களால் அபிஷேகம் பண்ணி திவ்ய வஸ்திராபரணாதிகளால் அலங்கரித்து 
பஞ்சாஸ்சர்யங்களாலும் பூஜித்தனர் . 


வந்தது , 


பகதத்தனும் மோகவாஞ்சையால் நகரத்து ப்ரதம த்வாரத்தினையும் 
திறந்து மேற்செல்ல ஸ்வபரிவாரமும் , நகர ஜனங்களும் , ஹாஸ்யம் பண்ணவும் 
ஜிதாரியது மாளிகை நோக்கிச் செல்லாதபடி அபிபவித்தது . இந்த அவசரத்து 
முண்டிகை விருத்தாந்தத்தினைச் சிலர் வந்து சொல்லிய பின் தானும் மந்திரி 
யுமாகச் சென்று ப்ரத்யக்ஷமாகக் கண்டு கர்வ ரறிதனாகி முண்டிகையது 
பாதத்தில் வீழ்ந்து நமஸ்கரித்து , அக்ஞானத்தால் யான் செய்த அபராதத்தினை 
க்ஷமித்தருள வென்று ஜிதாரியையும் , மதுர வசனங்களால் உபகரித்து . விரக்த 
பாவனையால் நிந்தாகர் ஹணம் பண்ணி , மித்திரபாவத்தால் இவர்களுடன் 
சத்தர்மம் கைக்கொள்வான் 

வேண்டி 

ஸ்வபுத்திரர்களுக்கு ராஜ்யபதம் 
கொடுத்து , ஜிதாரி சம்சார மசாரபாவமென்று வைராக்ய சுவபாவனையால் 
மந்திரி சுதர்சனன் முதலாயினாருடன் சாகர பட்டாரகர் ஸ்ரீபா தத்து ஜீனத் 
தீக்ஷையினைக் கைக்கொண்டனர் . கனகசித்திரை , முண்டிகை முதலாயினார் . 
ஜினமதி என்னும் ஆர்யாங்கனைகளிடத்தே தீக்ஷித்தனர் . 

கௌ . 13 


50 


பகதத்தன் , சுபுத்தி முதலாயினார் யோக்யமாகிய தீக்ஷையினையும் , 
சிராவக விரதங்களையும் , கைக்கொண்டனர் . சிலர் சுபபரிணாமமடைந்தனர் . 
சுவாமி இந்த விருத்தாந்தம் பிர தயக்ஷமாகக் கண்டு சம்யக்த்வ திருடமான 
தென்று பத்மஸ்ரீ சொல்ல , அர்ஹதாசரும் . ஸ்திரீகளும் அனுமோதம் 
பண்ணினர் . குந்தலதை சர்வமும் அஸத்யம் என ராஜாவும் , மந்திரியும் 
சத்பத்தை அசத்யமென்கிற பாபிஷ்டையைப் பிரபாத சமயத்து கர்த்தப 
மேற்றி நிக்ர ஹம் பண்ணுவோம் என்றனர் சோரன் சிந்திப்பான் . துர்ஜன 
ராகிய ஜனங்கள் சத்ஜனர்க்கு அபவாதம் சொல்லி அல்லது சுகத்தையடையார் . 
அதன்போலவென்னில் " வா " சர்வ ரசங்களும் முன்னிருக்க அதனைப் 
பக்ஷியாமல் . அமேத்ய பக்ஷணம் பண்ணி சுகமுற்றவாறு போல வென்று 
சிந்தித்தனன் . 


ததநந்தரம் , பத்மலதையை நோக்கி , சம்யக்தவக்ரஹண காரணத்தினை 
வினவ , அவளும் சொல்லுவாள் . அங்க விஷய சம்பா நகரத்து ராஜா 
தாடி வாஹனன் . பார்யை பத்மாவதி . புத்ரி பத்மஸ்ரீ பாபதிவிரதை . 
அந்நகரத்து வைச்யன் புத்ததாசன் . இவன் பௌத்த மார்த்து உபாசகர் 
களுக் கெல்லாம் பிரஸித்தன் . பார்யை புத்ததாஸி . புத்ரன் புத்த சங்கன் . 


இவன் ஒரு நாள் தன் மித்ரனாகிய காமதேவனுடன் சைத்யாலய 
மடைந்து , தேவனுக்குப் பூஜைபணிவிக்கின்ற பத்மஸ்ரீயது ரூபலாவண்யம் 
கண்டு , காமானுர கத்தனாகிச்சொல்லுவான் . மரகதம் போன்ற வர்ணத் 
தினையும் , வெள்ளைத்தாள் போன்ற காதினையும் , வேல் போன்ற விழி 
யினையும் , வேய் போன்ற தோளினையும் , துடி போன்ற இடையினையும் , 
தாமரை முகை போன்ற ஸ்தனங்களையும் , கஜமஸ்தகம் ( போ அற ஜுகன 
பாரத்தினையும் , நாகபாசம் விரிந்தாற் போன்ற அங்குல் பிரதேசத்தினையும் , 
வாழைத்தண்டு போன்ற ஊரு பிரதேசத்தினையும் , அப்ராக்தோன்றி போன்ற 
முழந்தாளினையும் , ஆமை முதுகு போன்ற புறங்காலினையும் , தாமரைப் 
பூப்போன்ற உள்ளங்கையினையும் , நீர்த்துளி போன்ற நாபியினையும் , 
மாலை யொழுங்கு போன்ற ரோம வளியினையும் , கன்னிக் சழுகு போன்ற 
சுயூத்தினையும் , முல்லை யறும்பு போன்ற தந்தங்களையும் . கோவப் பழம் 
போன்ற அதரத்தினையும் , குமிழம் பூ போன்ற நாசியினையும் , பூரணசந்திரன் 
போன்ற முகத்தினையும் , இந்திர நீலத்தினைத் தொகுத்து வைத்தாற் 

அளக பாரத்தினையும் , அன்னம் போன்ற நடையினையும் , 
சௌபாக்கியத்தினையும் உடைய பத்மஸ்ரீயது பா தாதி 

கேசாந்தமான 
" பலாவண்யம் கண்டு , அதிமோஹிதனாகித் தனது க்ருஹம் 

தனது க்ருஹம் அடைந்து , 
த்தின் மேல் வீழ்ந்து சந்தாய மெய்திய புத்திரனைக் கண்டு புத்ததாஸி , 


போன்ற 


51 


உனக்கென்ன செய்கின்றது என்று கேட்க , புத்தசங்கனும் லஜ்ஜை ( வெட்கம் ) 
நீங்கிச் சொல்லுவான் . 

விருஷபதாஸ ச்ரேஷ்டி புத்திரி பத்மஸ்ரீயினை 
பண்ணினேன் , கில் தனது பிராணனிராதென்று புத்தி பண்ணி 
யோக்யமான 

ப்ரவர்த்தத்தினைச் சிந்திப்பாயாக 


விவாஹம் 
விவாஹ 
சொல்லுவான் . 


என்று 


கன்யகையை 


க்ரோதாத்மாவுக்கு நல்ல வசனமும் . 

வஞ்சகனுக்கு மித்ரனும் , 
க்ருரனுக்கு ஸ்திரியும் , சுகியானவனுக்கு வித்யையும் , வியைபரனுக்கு லஜ்ஜை 
யும் , சோம்பனுக்கு லக்ஷ்மியும் , உண்டாகாவென்று , புத்திப் பண்ணிப் புத்ர 
விருத்தாந்தத்தினை பர்த்தாவினுக்கு அறிவிப்ப , புத்ததாசன் புத்திரனை 
நோக்கிச் சொல்லுவான் . மது மாம்ச பக்ஷகர 1கிய 

மது மாம்ச பக்ஷகர கிய நம்மை , விருஷபதாசர் 
சாண்டாளத்வ சமமாகக் கருதும் அவனிடத்து , உனக்கு விவா மார்த்தமாகக் 

யாசித்தல் அசாத்தியமாகும் . மகா மேருவினது அக்ரத்தை 
யேறுவான் உத்யோ திக்கின்ற பால சர்ப்பம் போல , காம , க்ரஹ பீடிதரான 
வர்களும் , சாத்யா சாத்யமறியார் . புத்திமான்கள் அசாத்யமான வஸ்த்துக்க 
ளிடத்து , ஆதரம் பண்ணாரென்றும் விவாஹ சம்பந்தம் பண்ணும் இடத்து , 
ஐச்வர்யமும் , வித்யையும் . சீலமும் , குணமும் , தர்மமும் , சமமாகிய விடத்தில் 
அல்லது கூடாதென்றும் , பல 

பல சொல்லி என்ன எனக்கு பிராணாவஸ்தை 
ஆகின்றதென புத்ததாஸரும் , காமக்னி படி கரானவர்களுக்கு , பகுவிதமா கிய 
தோபசாரங்கள் செய்தவிடத்தும் , நீங்காதென்றும் , ப குவிதமான 
சிந்தாந்த சூத்திரங்களை அறிகையினால் விச்வத்துக்கெல்லாம் ப்ரகாசம் 
உண்டாகியும் , மனசினால் பரிஹரிக்கப்பட்ட , விரத நியமத்தினை யுடைய 
ராகியும் , விஷயா சக்தரானவர்கள் விர ஹதி சயத்தினால் 

விநாசமான 
சத்குணங்களை யுடையவராவர் . 


சமுத்திரத்தினை உபாயத்தினால் கரை காணலாம் ; மகா சர்ப்பங்களை 
மந்திர யந்திரங்களினாலே சிரசிலே வகிக்கலாம் . 

மூர்க்க ஜனங்களது , 
சித்தத்தை யாவராலும் 

அரிதென்றும் , ளத்துக்கள் 
துர்ஜனற்கு கர்வோபசமாகிய அநேக திருஷ்டாந்தங்களைச் சொல்லிய 
விடத்தும் தமது சுவடாவ குணம் விடார் என்று புத்ததாளர் சொல்ல , 
பார்யையும் , புத்திரனை நோக்கிச் சொல்லுவாள் , 


ஆராதிக்க 


சுல 


வனரத்துக்கு பகுதிக்ஷை பண்ணியாவிடத்தும் தனது துச்சேஷ்டையினை 
பிடாதென்றனன் . புத்ததாசர் புத்திரனை நோக்கி உபாயாத்தரத்தினால் 
உனது இஷ்ட கர்ம்யத்தினை முடிப்பன் என்று சொல்லுவான் , க்ரமத்தினால் 
கடினமான பூமியும் , ஜலத்தினால் ம்ருதுவாகும் . சகல கார்யங்களும் வினய 
வாத்ஸல்யத்தினால் க்ரமேண கித்தியாகும் . உபாயத்திலும் க்ருத்ரிம ரூபத் 


52 


தினாலும் சத்ருவினையும் அடைவிலே ஜயிக்கலாம் . அக்ஞானத்தினை நீக்கி 
தானாபூஜா தபச்சீலங்களைச் செய்ய க்ரமேண மோக்ஷமுமாகும் என்று தம் 
முன் நிச்சயித்து யசோதர குருக்கள் , ஸ்ரீபா தத்து க்ரித்திரிய புத்தியினால் 
ஜைன விரதம் கைக்கொண்டு வர்த்திக்கின்ற இவர்களைக் கண்டு விருஷபதாச 
ச்ரேஷ்டி மகாசந்துஷ்டனாகி , " அஹோ இவர்கள் மித்யாதவப் பரித்யஜித்து 
சம்யக்த்வ க்ரஹணம் பண்ணினமையால் தன்யராயினர் என்று மித்ரபாவத்த 
னாகிச் சொல்லுவான் . பதார்த்தங்களைக் கொடுத்தலும் , ப்ரதிக்ரஹணம் 
பண்ணுதலும் , ரஹஸ்யத்தினைச் சொல்லுதலும் , மீண்டும் கேட்டலும் , தான் 
சென்று போ ஜித்தலும் , அவர்களைப் போஜிப்பித்தலும் , என்னும் இந்த ஆறு 
குணத்தினையும் சொல்லி விருஷபதாஸர் , புத்ததா சரைப் போஜனார்த்தமாசு 
உபசரிக்க வேண்டாவென்று மறுக்கக் காரணம் என்ன என , உம்முடைய புத்ரி 
பத்மஸ்ரீயினை புத்த சங்கனுக்குத் தருவீராகில் போஜனத்துக்கு வருவன் என 
அவரும் தர்ம வாத்சல்யத்தால் உடன்பட்டுச் சுபதின முகூர்த்தத்து கல்யாண 
விதியால் , கன்யாகையினையும் கொடுத்து , மித்ர பாவத்தால் வர்த்திக்கின்ற 
நாளுள் , கபட விருத்தியளாகிய , புத்த தாசாதிகள் புனரபி புத்த மார்க்க 
ஸ்தராகிய இவர்களைக் கண்டு விருஷபத சர் சொல்லுவார் . மித்யா த்ருஷ்டி 
கள் ஜைன ஆகமத்தினப் பாடம் பண்ணியும் , மித்யாத்வத்தில் அதிகமாகா 
நின்றனர் . அது எதுபோலவெனில் துர் திருஷ்டியாகிய சர்ப்பம் r ரத்தைப் 
பானம் பண்ணியும் அதிகம் விஷமானவாறு போலவும் , மார்ஜாரமானது சாது 
ரூபம் போன்றிருந்து பாலினைப் பருகியவாறு போல , இவர்களது 
விருத்தியிருந்தவாறென்று , ப்ராண பரித்யாகம் வந்தவிடத்தும் . குரு சாக்ஷி 
யாகக் கொண்ட விரதத்தினை விடில் ஜனனம் தோறும் துக்கரூபிகள் ஆவர் 
என்று நிச்சயித்து இருந்தனர் . 


மாயா 


ஒருநாள் புத்ததா சருடைய பூர்வகுரு " பத்மசங்கன் " பத்மஸ்ரீயினை 
நோக்கிச் சொல்லுவாள் . புத்ரியே பெளத்த தர்மத்திலும் , பெரியதொரு 
தர்மம் இல்லை என்று , தன் மார்க்க சௌக்கியத்தினைச் சொல்ல , ஜைனோத் 
தமையாகிய 

பத்மஸ்ரீயும் , கேளாய் , பத்மசங்கா , சன்மார்க்கத்தினைப் 
பரித்யஜித்து , நீசமார்கஸ் தராவார் இல்லை . அதென் போல சிம்ஹமானது 
தான் போஜிக்கும் அல்லது த்ருண விசேஷங்களை ச்பர் சியாது போல 
வம் சோத்பவரும் , வ்யசனயுற்றவிடத்தும் நீதியல்லது செய்யார் . 
ஆலாஹாலமென்கின்ற விஷம் தன திடமடைவதையும் சகித்தனன் . சமுத்ரம் 
துஸ்சஹமாகிய வடவாமுகாக்கினியையும் சகித்தவாறு போல , சத்துக்களும் , 
துக்கமெய்தியவிடத்தும் சுகமாகக் கருதுவர் . அல்லதும் தேவகுரு சமீபத்தைக் 


ருத்ரன் 


53 


காண்ட விரதத்தை ஹா நி பண்ணினவர்கள் , தனதான்யாதிகளால் தரித்ரரும் , 
பயசஹிதரும் , சந்ததம் துக்கிகளும் , ஆவரென்று சன்மார்க்க மகிமையினைப் 
பதவிதமாகப் பத்மசங்கன் கேட்டுத் தனது இடம் அடைந்தனன் . 


விருஷபதாஸர் சரீர பரித்யாகம் செய்து சுவர்க்கமடைய , அதனால் 
மிகவும் துக்க சகிதையாகிய பத்மஸ்ரீயினை நோக்கி , புத்ததாஸன் சொல்லு 
வான் . உன்னுடைய பிதா சரீரம் விட்டு வந்து மிருதம் ஆயினன் என்று எனது 
குருக்கள் அருளிச்செய்யக் கேட்டேன் என , பத்மஸ்ரீ அதிகுபிதையாகி உங்க 
ளுடைய குருக்களுக்கு இப்பெற்றியவாகிய ஞானமுண்டாகில் யானும் புத்த 
மதம் கைக்கொள்கின்றேன் என , ப்ரஸன்னஹிருதயனாகி பௌத்த தபஸ்வி 
களுக்குத் தனது வஞ்சக விருத்தாந்த முதலாயின அறிவிப்ப , அவர்களும் 

, 
ஹர்ஷத்துடன் வர , தனது கிருஹமத்யத்துள் ஆசனமிட்டுப் பூஜித்தனன் 


குசலையாகிய பத்மஸ்ரீயும் , உபாயத்தினால் இவர்களது , பாதரக்ஷை 
களில் ப்ரத்யேகம் ஒல்வொன்றை அழைப்பித்து அனேக சூக்ஷ்ம ரூபமாக்கி , 
அதற்கு யோக்யமான பதார்த்தங்களை இட்டு கறிப்பண்ணிப் போஜனமிட 
அவர்களும் போஜனாந்தரம் கந்த லேபன தாம்பூலா திகளையும் சேவித்தபின் , 
சஸ்யாதிகள் சமைத்தமை அழகியதென்று , பிரியப்பட்டு பிரபாத சமயத்து 
பௌத்த விரதம் தருவோம் என்று போகின்ற அவசரத்து பாதரக்ஷைகள் 
ஒவ்வொன்றும் காணாமல் பரிப்பிரமிக்கின்றமை கேட்டு பத்மஸ்ரீ உங்களது 
ஞானத்தினால் பார்க்க என , இப்பெற்றியவாகிய ஞானம் எங்களுக்கு இல்லை 
என , உங்களது உதரத்தில் இருக்கின்ற பாதரக்ஷையை அறியாத நீங்கள் என் 
பிதாவினது கதியினை அறிந்த வண்ணம் மெப்படி என , அவர்களும் எங்கள் 
உதரத்தில் பாதரக்ஷையிருக்கின்றதோவென , பத்மஸ்ரீயும் , சந்தேஹமில்லை 
என்றபின் உத்காரம் பண்ண , சூதினால் சூக்ஷ்ம சர்ம ரூபத்தினைக் கண்டு 
லஜ்ஜையினை அடைந்து புத்ததாசருடன சொல்லுவார் . பாபிஷ்டா உனது 
வசனத்தைக் கேட்டமையால் , எங்களுக்கு அபகீர்த்தியான தென்து போயினர் . 


லஜ்ஜா சகிதனாகிய புத்ததாசனும் , விஷண்ண ஹிருதயனாகி , புத்திர 
னையும் , பத்மஸ்ரீயினையும் , தனது கிருஹத்துக்கு நின்றும் , துரத்தி , 
இவர்களது சகல வஸ்துவையும் கைக்கொள்ள , பத்மர் பர்த்தாவை நோக்கி 
எனது மாதாவினது கிரஹம் மேற் போவோமென, பந்துக்களிடத்தில் 
போவதில் , பிக்ஷை பண்ணுமதே நன்றென மறுத்து , துஷ்ட மிருகங்களால் 
நிறைந்த வனங்களுட் சென்று . சாகாமூல பலங்களை ஜீவித்து , விருட்ஷ 
மூலத்து தருணங்களை சயநமாகவும் , ஜீர்ண வஸ்த்திரங்களை , ஆடை 
பரு 

கௌ . 14 


54 


யாகவும் செல்வது . ச்ரேஷ்டியும் , பந்துக்களிடத்து தநஹீனனாகி வர்த்தித்தல் 
மிகவும் கஷ்டம் என்று நிச்சயித்துப் புறப்பட்டு . தேசாந்திரம் போகின்ற 
வர்களை , நகர பாஹ்யத்து சார்த்தவா ஹனன் என்னும் வைச்யன் , பத்மஸ்ரீயது 
ரூபம் கண்டு , மோஹிதனாகிப் புத் தசங்கனை , விஷம் கலந்த ஆஹாரத்தி னால் , 
மாணம் அடைவிப்பான் வேண்டித் தனது விடுதியிடத்துப் போஜனம் செய்ய 
வேண்டி அழைப்ப , சார்த்த வா ஹனனது இங்கித சேஷ்டையால் , பத்மஸ்ரீ 
அவனது சித்த விருத்தியினை அறிந்து நிவாரிக்கவும் , தவராது அவனது 

ஹத்துக் சென்று . சஹ போஜனம் செய்து இருவரும் மூர்ச்சை அடைய , 
பர்த்தாவினது வியாகூலத்தினால் பத்மஸ்ரீ , விஷண்ண ஹ்ருத்யத்தினளாகி 
இருப்ப , ப்ரபாத சமயத்து 

சிலர் சென்று , 

புத்ததாசனுக்குப் புத்ர 
விருத்தாந்தம் அறிவிப்ப , அவனும் சங்க்கி லேச பரிணாமத்தனாகி வந்து .. 
க்ரோதத்தினாற் சொல்லுவான் . 


இர 


டாகினி , லங்கணி எனது புத்திரனையும் . சார்த்தவாவாணனையும் , 
பக்ஷித்தனை . 

பல சொல்லி என்ன , என் பிள்ளையை எழுப்பாத அளவில் , 
உன்னை நிக்ரஹம் பண்ணுவன் என்று ஸ்வபுத்திரனைப் பத்மஸ்ரீயது பாத 
மூலத்தில் இட்டு , கிலேசிக்கின்றனனாக . 

அவளும் எனது ஜன்மாந்தர 
கர்மம் மிகுந்தவாறு , பிரும்மா , திலோத்தமையது வாஞ்சையா : சரசொன்று 
சேதிக்கப்பட்டனன் . 


சந்த்ராதித்யாள் ராஹு , கேதுக்களால் பாதைப்பட்டனர் . ருத்ரன் 
நக்நரூபனாகி , பிரும்ஹசிர கபாலமேந்தி , பிக்ஷாடனம் பண்ணினன் . 
சீதாங்கனையும் சிறையில் இருந்தனள் . ஆதலால் ஊழ்வினை ஒருவராலும் 
விலக்க அரிதென்று நிச்சயித்து , கரகமல முகுளிதையாகி . எனக்கு ஜினமார்க்க 
நிச்சயமும் , பதிவிரதா பாவமும் , அகிம்சையும் . அஸ்தேயமும் , சத்யமும் , பர 
புருஷ சேவையும் , பொருள் வரை தலும் , மது மத்ய மாம்ச நிவிருத்தியும் . 
இராத்திரி ஜீவியாமையும் , ரிஷிகளை வந்தித்தலும் என்னும் தசவிரதமும் , 
எனக்கு உண்டாகிலும் , ஜினதர்ம பரிபாலனம் பண்ணுகின்ற சாான தேவதை 
களால் என் பர்த்தா பிராண சகிதனாகி எழுந்திருக்க வேண்டுமென்றும் , 
சார்த்தவாகனனும் , அப்படியாகவென்று சொல்ல . இவளது விரத மாஹாம்யத் 
திவால் நிர்விஷராகி எழுந்திருப்ப , நகர ஜனங்களும் , கோபாவாதிகளும் , 
பிராம்சித்துச் சொல்லுவார் . வேத சாஸ்திர நிபுனனும் , விப்ரோத்தமனும் 
ஆகியவன் 

பண்டிதனாதலும் , நீதி சாஸ்திர நிபுணனுமாகிய ராஜா 
தார்மீகனாதலும் , அதிரூபவதியும் யௌவன பதபிராப்தையுமாகியவள் 
பதிவிரதோத்தமையாதலும் , தரித்ரனானவன் , பாபத்தைப்பண்ணாதிருத்தலும் , 


55 


லோசுத்துக்கு ஆச்சர்யமென்று பத்மஸ்ரீயினைப் பூஜித்தனர் . தேவர்கள் 
பஞ்சாஸ்சர்யங்கள் பண்ணினர் . இந்த விருத, தாந்தம் எல்லாம் ப்ரத்யக்ஷ 
மாகக் கண்ட ராஜா தாடி வாஹனன் , 

சம்சார சரீர போகங்களில் 
நிர்விண்ணனாகி அஹோ ஜின தர்மம் அல்லது ஆத்மாக்களுக்கு இகபர 
லோகங்களில் சுகத்தைத் தருவதில்லை என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி , 
நயவிக்ரமன் என்னும் புத்திரனுக்கு ராஜ்ய பதம் கொடுத்து , அநேக ராஜாக் 

யசோதர குருக்கள் ஸ்ரீப தத்து ஜின தீக்ஷையினைக் கைக் 
கொண்டனர் . ராஜபார்யை பத்மாவதி . விருஷபதாஸர் பார்யை பத்மாவதி , 
பத்மஸ்ரீ முதலாயினார் . 

சரஸ்வதி 

சாந்திகளென்னும் ஆர்யங்கனைகள் 
சமீபத்து தீக்ஷித்தனர் . 


களுடன் 


ராஜா நயவிக்ரமன் , புத்ததா சன், புத்தசங்கள் . முதலாயினார் சம்யக்த்வ 
க்ர ஹணம் பண்ணினர் . சிலர் சுபபரிணாம மடைந்தனர் . இந்த விருத்தாந்தம் 
ப்ரத்யக்ஷமாகக் கண்டவ தனால் , சம்யக்த்வ க்ர ஹணம் பண்ணினேன் என்று 
பத்மவதை சொல்லக் கேட்டு , அர் ஹதாசரும் . தேவியாரும் 

அர் ஹதாசரும் . தேவியாரும் எங்களுக்கும் 
அனுமோ தப் என்று சொல்லினர் . குந்தலதை சகல விருத்தாந்தமும் அளக்க 
மென்று எனக்கு அனுதோ தம் : இல்லை என்று சொல்லியள் . ராஜா , மத்திரி 
இருவரும் . இவள் பாபிஷ்டை , ப்ரபாத சமயத்து கர்த்தமமேற்றி நிக்ர லும் 
பண்ணுவோம் என்றனர் . சோரின் சிந்தித்திப்பான் , துர் ஜனர் யோகயரை 
அயோக்யரென்று புத்தி பண்ணுவர் என்று சிந்தித்தான் . 


ததனந்தரம் அர்ஹதாசர் கனகலன தயது சம்யக்த்வ கிரஹண காரணத் 
தினை வினவச் சொல்லுவாள் . அவந்தி விஷயத்து உஜ்ஜைனி நகரத்து ராஜா 
நரபாலன் . பார்யை மதன வேகை , மந்திரி மதனதேவன் , பார்யை சோமை , 
ராஜா ச்ரேஷ்டி , சமுத்ர தத்தன் , பார்யை சாகரசேனை , புத்ரன் உமயன் , 
புத்ரி ஜினதத்தை , இவளைக் கௌசாம்பி நகரத்து ஜின தத்தன் என்னும் பரம 
சிராவகர்க்குக் 

கல்யான 

விதியால் கொடுக்க இஷ்ட விஷயாதிகளை 
அனுபவித்து இனிது செல்கின்ற நாளில் உமயன் சப்தவ்யசனதத்பரனாகி 
வர்த்திக்கின் றவன் பிதா நிவாரிக்கவும் , தவிராதொழியச் சொல்லுவான் . 


காமனுக்கு மாதா லஷ்மியாகியும் , பிதா விஷ்ணுவ கியும் , சகல 
ஜனங்களையும் மோகிப்பிக்கும் முல்லை , அசோகம் , நீலோத்பலம் , சூதபுஷ்பம் , 
தாமரை என்னும் புஷ்பங்களை பாணமாக உடைய இவனும் ஈச்வரனால் 
தத்தனாயினன் என்று சொல்லி , உபார்ஜித கர்மத்தை விலக்கல் அரிதென்று 
விட்டனன் . இவனும் நாள் தோறும் நகரத்துள் சோர வியாபார தத்பரனாகி 


16 


வர்த்திக்கின் றவனை இராத்திரியில் , யமதண்டன் என்னும் தனவரன் கண்டு 
ச்ரேஷ்டி காரணமாக பகுவாரம் எல்லாம் க்ஷமித்து யமதண்டன் சொல்லுவான் . 


சுபாசுப 


அஹோ சிரேஷ்டி இடத்து உத்பன்னராகியும் , ஜின தத்தை பதிவிர 
தோத்தமை ஆயினள் . இவன் துர்ஜனனாயினன் . ஒருவர் ஜாதியிடத்து 
உத்பவி தமாகிய லண்டுகளில் சில வேணுவில் உத்பவிதமாகிய குழல் முதலாகிய 
த்வனி போன்று . கீதத்தினைச் செய்து , புஷ்பசங்கனையும் போஜித்து 
வர்த்திக்கும் . சில அமேத்யமான ரக்த முதலாயினவற்றை போஜித்து நீச 
விருத்தியாக வர்த்திக்குமாறுபோல வென்று சொல்லி சிக்ஷித்தனன் . மற்றொரு 
நாள் சோரவிருத்தி பண்ணுகின்ற உபயனைக் கண்டு தளவரன் ராஜபார்ச் 
வத்துக் கொண்டுவந்து ச்ரேஷ்டி சமுத்ர தத்தன் புத்ரன் உமயன் சகஸ்ரவாரம் 
நிவாரிக்கவும் , தஸ் கரவிருத்தி தவிர்க்ககின் றினன் . தேவனே திருவுளத்தில் 
இருந்து மரியாதை செய்தருள வேண்டுமென்று சொல்லுவான் . பூபதிகள் 
சர்வ தேவமயமாய் இருக்கும் . தேவர்களிலும் விசேஷம் உண்டு 
பலத்தை ப்ரத்யக்ஷமாகப் பண்ணுவர் . தேவர்கள் பரலே கத்து அல்லது 
பண்ணமாட்டார் என ராஜா சமுத்ர தத்தனுக்கு ஒரு குணமும் இல்லை . தன் 
புத்திரனிப்படி வர்த்திக்கவும் ஹினராகி பண்ணும் அவர்போலவும் . யாதுமறி 
கின் றனன் என்று பகு தூஷணம் பண்ணி , ததனந்தரம் ச்ரேஷ்டியை அழைத்து 
பாபியாகிய இவன் இப்படி வர்த்திக்கில் உனக்கு மானபங்கமும் , பாபமும் 
உண்டாகுமென்று யே ா க்யருக்கு துர்ஜன 

சம்சர்க்கம் தோஷத்தினை 
உண்டாக்கும் . சமுத்ரமும் , அபராதியாகிய ராவணனது சம்சர்க்கத்தினால் 
அடைய உண்டார் போல் உனக்கு துக்க ஹேதுவாகும் என்று உமயனையும் , 
இவன் வசத்தில்விட கிருஹம் அடைந்து பார்யையை நோக்கிச் சொல்லுவான் . 
இவன் 

தேசாந்திரம் போகாவிடில் அநர்த்தம் வரும் 
சொல்லுவான் . கைக்கூலியும் , ப்ரியத்தினால் பண்ணிய தானமும் , சூதாடி 
வென்ற திரவியமும் , அபூர்வமான சப்தங்களும் . சோர விருத்தியால் வியாகமும் 
சீக்ரம் கிரஹிக்கும் , அவனே புத்திமானாகச் சொல்லும் . அதனால் இவன் 
நம்முடன் இருக்கில் வம்சஹா நியாகும் . பல ஜனங்களின் விரோதமும் , 
பாபானுபந்தியும் ஆகும் என்று சொல்ல் . அவளும் புத்ர வாஞ்சையால் 
துக்க ஹ்ருதயத்தினவளாகிய பின் சிரேஷ்டியும் திக்கரித்து தேசாந்தரம் 
போகவென . உமயனும் சார்த்தத்தோடு போகி , கௌசாம்பி நகரம் அடைந்து , 
அனுஜையாகிய ஜின தத்தை கிர ஹமடைய . அவளும் மானபங்கமாகிய இவளது 
விருத்தாந்தத்தினைக் கேட்டு , உதாசீனம் பண்ண , உமயனனும் அபிமான தர 
னாகி , அஹோ யான் பண்ணிய கர்ம மகிமையிருந்தவாரென்று , 
பாவத்தால் பராச்ரயத்தினது நிந்தையைச் சிந்திப்பான் . 


என்று 


உபசம் 


57 


சகல 


சந்திரனுக்குப் பரிவாரம் நட்சத்ராதிகள் , சைத்யத்தினால் 
விருக்ஷாதிகளுக்கும் நாயகன் . அமிருத கிரணங்களாலும் , சம்யுக்தனாகியும் , 
ஆதித்யனை அடைய அப்ரகாசமாயினவாறு போல வந்து , ஜனங்களிடத்து 
வர்த்தித்தல் நிந்திதமாகும் என நிச்சயித்து , ஜினாலயமடைந்து , ச்ருதசாகர 
முனிகள் ஸ்ரீ பாதத்து தர்மச்ரவணானந்தரம் சப்த வியசன நிவிருத்தி செய்து . 
சம்யக்தர் சன பூர்வகம் , சிராவக விரதத்தினையும் , பேரறியாப்பழம் LV 
யாமலும் விர தம் கைக்கொண்டனன் . இவனது உபசமபாவம் கண்டு , தர்ம 
இனங்கள் சொல்லுவார் . " குணஹீனரும் குண்வான்களை ஆச்ரயித்தபொழுது , 
பிராப்தியினை அடைவர் , கற்பூரம் பாதிரம்பூ ஜலத்துடன் கூடியவிடத்து . 
பரிமளம் பிரகாசமாயின வாறு போல வென்றனர் ” . 


ததனந்தரம் உமயனது உபசம பாவத்தினையும் , சம்யக்த்வ கிரஹணத் 
தினையும் கண்டு,அனுஜையாகிய ஜின தத்தை தனது கிரஹமடை வித்து ,போஜன 
வஸ்திரங்களால் ப்ரீதி பண்ணி , பகுதனத்தையும் கொடுத்து , தர்ம வாத்சல்யத் 
தால் வந்திப்ப , அஹோ ஜினதர்ம மகிமை இருந்தவர் என்று ப்ரியப்பட்டனன . 
இவன் மாதா சார்த்தத்துடன் கூடி வருகின் றவள் . சன்மார்க்கஸ்தன கிய 
உமயனைக் கண்டு பிரசன்ன ஹிருதயத்தினள் ஆகி , உத்தமருடைய சம்சர்க்கத் 
தால் உத்தமன் ஆயினை என்று சொல்லுவார்கள் . ஆகாசத்து வீழ்கின்ற ஜலம் 
தடாகத்தை ஆச்ரயித்துத் தாமரை முதலாயின உத்பவிக்க ஹேதுவானார்ப் 
போலவும் , சமுத்திரத்துள் சிப்பி . வலம்புரி முதலாயினவற்று வீழ்ந்த ஜலம் 
முத்தாயினாற் போலவும் , உவர் நிலத்தில் வீழ்ந்தது உப்பு நீரானாற் 
போலவும் , ஆச்ரய விசேஷத்தால் ஆத்மகுணங்கள் அனேக விதமாகும் என்று 
ஆச்சர்யப்பட்டு , சார்தத்தோடு வழி வருகின்றவர்கள் , இராத்திரியில் மார்க்க 
விபரீதத்தால் மகா ரண்யத்துக்கு பரிபிரமிக்கின்றவர்கள் , உதயமான பின் வழி 
தேடியும் காண து மிகவும் க்ஷத்பிபாசாதிகளால் வருந்தி , ரூபம் , கந்தம் , 
வர்ணம் , ரசங்களோடும் கூடிய கிம்பாக பலத்தினைப் போஜித்துப் பின் 
உமயனனுக்குக் கொடுப்ப பலத்துக்கு நாமம் யாதென்றதும் பேரறியாப் பழம் 
என்ன , எனக்கு விரதமென்று பணியாது தவிர்த்த பின் சகலரும் மூர்ச்சித்துப் 
பூமியில் வீழ்ந்தனர் . 


உமயனும் விஷண்ண ஹ்ருதயனாகி , அஹோ ! இப்பெற்றியதான 
பழ்ம் காகூடமோ , மஹாவிஷமோ , என்று இந்தப் பலத்தின் க்ரூரத்தைப் 
பகுவிதமாகச் சொல்லிய அவசரத்து , இவனது விரத மகிமையினை பரிக்ஷிக்க 
காரணமாக , வனதேவதை அதிரமணீயமாகிய தொரு ஸ்திரிரூபம் கொண்டு 
பரு 

கௌ . 15 


58 


ரசமாகிய 


சொல்லுவாள் . திவ்ய இந்த விருக்ஷத்தின் 

பலம் ஜீவியா 
தொழிந்தனை , இது கல்ப்பக விருட்சம் , இதனை ஜீவித்தவர்களுக்கு சர்வ 
ரோகங்களும் நீங்கும் . பூர்வம் விருத்தையாகிய என்னை , இந்திரன் ரக்ஷித்து 
உபயோகிக்கவென , அன்று முதல் இதனை போஜித்தமையால் ஈத்ருசமாகிய 
யௌவனபத பிராப்த்தையாயினேன் என , உமட்டன் சொல்லுவான் . அவ்வாய் 
பேரறியாப் பழம் ஜீனியாமல் விரதம் சைக்கொண்டேன் . பலத்தின் மகிமை 
அநேகமாக வுண்டானாலும் , விரதம் தவிர்த்து ஜீவிப்பதில்லை என்று மறுப்ப , 
இவனது தைரியம் கண்டு , மகிழ்ச்சி யெய்தி , உனக்கு வேண்டுவது யாது , வரம் 
தருகின்றேன் என , எனது சகாயராகிய இவர்களையும் எழுப்பி , உஜ்ஜைனி 
ந +7 த்துக்கு மார்கத்தையும் காட்டுவாயாக வென . இவனது 

உத்யோகம் , 
சாஹசம் , ஞானம் , புத்தி , சக்தி , பராக்ரமம் என்னும் ஆற குணங்களையும் 
உடைய உமயனது விரத மகிமைக் கண்டு , மூர்ச்சிதரானவர்களையும் , திவ்ய 
சக்தியால் எழுப்பி , அன்யோன் டீம் பிரசம்சித்த பின் , நகரத்திற்குச் செல்லும் 
மார்கத்தினையும் காட்டி மறைந்தனள். இவர்களும் உஜ்ஜையினி ந + ரமடைய 
இவனது சாரித்ர மகிமைக் கண்டு , நகர தேவதைகள் ஸ்தோத்திரம் 
பண்ணினர் . ராஜா , மந்திரி முதலாயினார் இவனது விருத்தாந்தம் கேட்டு , 
அஹோ யோக்ய சம்சர்க்கத்தால் பூஜ்யனாயினை . சுகந்தபுஷ்பமானது பரிமள 
வி சேஷத்தால் சிரசில் தரித்தாற் போல , லோகத்திற்குப் பூஜ்யனாயினை 
என்று ஸ்தோத்திரம் பண்ணினர் . 


ததனந்தரம் தேவர்கள் ரத்னமண்டபம் நிர்மித்து சிம்ஹா சனத்தின் மிசை 
வைத்துப் பவித்ர ஜலங்களால் அபிஷேகம் பண்ணி . திவ்ய வஸ்திராபரணங் 
களால் அலங்கரித்துப் பஞ்சாசார்யத்தினையும் பண்ணினர் . இதனைக் கண்ட 
ராஜா ,சர்வ ஆபத்தினையும் பரிஹரித்தற்கு ஜின் கர்மம் அல்லது இல்லை என்று 
ஸ்தோத்திரம் பண்ணி . ஸ்வபுத்ரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து , மதனதேவ 
மந்திரி ச்ரேஷ்டி சமுத்ரதத்தன் , புத்ரன் உமயன் , முதலாகிய அனேக ஜனங் 
களுடன் சஹஸ்ரகீர்த்தி முனிகள் ஸ்ரீபாதத்து ஜின தீக்ஷாப்ராப்தராயினர் . 
சிலர் சிராவக விரதம் கைக் கொண்டனர் . சிலர் சுபபரிணாமமடைந்தனர் . 
ராஜா பார்யை மதன வேகை , மந்திரி பார்யை சோமை , ச்ரேஷ்டி பார்யை 
ராகரதத்தை , முதலாயினார் . அனந்தமதி என்னும் ஆர்யாங்கனைகள் சமீபித்து 
தீக்ஷித்தனர் . ஸ்திரீ ஜனங்கள் பலரும் ச்ராவக விரதம் கைக்கொண்டனர் . 
இந்த விருத்தாந்தம் எல்லாம் ப்ரத்யக்ஷமாக கண்டவதனால் சம்யக்த்வம் 
திருடமானதென்று கன கலதைச் சொல்லக் கேட்டு , அர்ஹதாசரும் , தேவிமாரும் 
அனுமோ தம் பண்ணினர் . குந்தலதை இந்த விருத்தாந்தம் அஸத்யம் என , 


59 


ராஜாவும் , மந்திரியும் பரத்யக்ஷ கதையை அஸத்யம் என்றனள் . இவளை 
ப்ரபாத சமயத்து கர் தபமேற்றி நிக்ரஹம் பண்ணுவோம் என்றனர் . சோரன் 
சிந்திப்பான் . நீச கோத்ரத்துக்கு ஹேதுவானவர்கள் , சத்தியத்தினை 
அஸத்யமென்றும் , குணவான்களை குணஹீனதென்றும் , பாவிப்பார்களென் 

று 
சிந்தித்தனன் , 

ததனந்தரம் வித்யுல்லதை என்னும் . பார்யையை நோக்கி , உனது 
சம்யக்த்வ கிரஹண காரணத்தைச் சொல்லுவாயாக எனச் , சொல்லுவாள் . 
தரக தேசத்து சூர்ய கௌசம்பி நகரத்து ராஜா சுதண்டன் , பார்யை விஜயை , 
மந்திரி சுமதி , பார்யை குணஸ்ரீ , ராஜச் ரேஷ்டி சுரதேவன் , பார்யை குணவதி , 
சுரதேவன் , வாணி ஜ்யார்த்தமாக பகு தேசம் அடைந்து , 

சீல ஜாத்யச்வம் 
கொண்டுவந்து , சுதண்டராஜனுக்குக் கொடுப்பு சந்துஷ்ட்டனாகி பகுதனத் 
தினையும் கொடுத்து , சத்கார வசனங்களையும் சொல்லிச் செல்லும் நாளுள் 
ஒருநாள் . சுரதேவன் ஆகமத்தில் சொல்லும் விதி கிரமத்தினால் " குணசேந் 
பட்டாரசற்கு ” ஆஹார தானத்தினைப் பண் ,ை தபோ தனரது மகிமையால் , 
பஞ்சாஸ்சர்யத்தினை அடந்கனன் . இந்த நகரத்து அன்யச்ரேஷ்டி 
சாகர தத்தன் , தரித்ரன் , பார்யை ஸ்ரீதத்கை , புத்ரன் சமுத்ரதத்தன் . 
இந்த சமுத்ர தத்தன் சுரதேவன் பண்ணிய ஆகாரதான பலா திசயர் கண்டு , 
அஹோ ! தனஹீனனாகிய யான் , தானம் பண்ணும் க்ரமம் எப்படி என் 
சிந்தித்து , சூரதேவனைப் போல , பகு தனங்களை உபாசித்து தானா திகளைப் 
பண்ணுவோம் என்று . தனத்தினது மகிமையைச் சொல்லுவான் . ஐச்வர்ய 
முண்டானவர்களுக்குப் பூஜ்யமும் , காந்தியும் யௌவன் யோக்யமான 
போ கோபபோக திரவ்யங்களும் , வித்யையும் கீர்த்தியும் , மித்ரரும் , பந்துக் 
களும் இதனால் ஆகும் . தனஹீனருக்கு தானபூஜா தவச்சீலங்களும் இல்லை 
யாகி , தரித்ரத்தால் யோக்யனும் , துர்ஜனன் ஆவான் என்று நிச்சயித்து , பகள் 
தேசத்து வாணி ஜ்யார்த்தமாகப் போவான் வேண்டித் தன் மித்ரர் நாலு 
பேரையும் கூடக் கொண்டு புறப்பட்டு தேசாந்திரம் சென்று , பலா சக்ராமம் 
அடைந்தபின் , மித்ரரை நோக்கிச் சொல்லுவான் . 


சமுத்ரதத்தன , நாம் கொண்டுவந்த பதார்த்தமுள்ளதும் விற்று , நமது 
தேசத்துக்கு யோக்யமான பதார்த்தங்களும் கொண்டு . 

த்ரிவர்ஷாந்தரம் 
வரை 

மீண்டும் போகுவோம் என்று நிச்சயித்துத் தங்களில் சீமை 
பண்ணிக்கொண்டு போயினர் . சமுத்ரதத்தன் மார்க்கச்ராந்தியாய் சில 
நாளில் நகரத்திலிருந்து விசாரிப்பான் . லோகத்துள் கஷ்டம் மூர்க்கனாய் 
வர்த்தித்தலும் , யௌவனத்தில் தரித்ரமும் , பரிகிரஹங்களில் வசித்தலும் , 


CO 


பிறரிடத்தில் ஜீவித்தலும் , ஹீன மென்றபின் இந்நகரவாசி வைச்யன் , அசோகன் 
அச்வ வியாபாரியாகும் . பார்யை வீதசோகை . புத்திரி கமலஸ்ரீ . அசோகன் 
அச்வ ரக்ஷணார்த்தமாக , ரக்ஷகரைத் தேடுகின்ற விடத்து , சமுத்ரதத்தன் 
இவனது சமீபம் அடைந்து , யான் அசுவரக்ஷகனாகின்றேன் . எனக்கு நீ செய்யும் 
முபகாரம் யாதென , தினம் ப்ரதி போஜனமும் , ஆறு மாதத்திற்கு ஒரு 
வஸ்திரமும் , ஒரு கம்பளமும் , பா தரக்ஷையும் , மூன்று சம்வத்சரம் சென்றால் , 
அச்வ சமூகத்தில் உனக்கு வாஞ்சிதமான அச்வமிரண்டும் , தருவேன் என , 
சமுத்ர தத்தனும் அனுமதி பண்ணி , அசுவரக்ஷகனாகிச் செல்லும் நாளுள் , 
அடவியில் 

அபூர்வமான புஷ்பங்களும் , பழங்களும் , கந்தமூலங்களையும் , 
ச்ரேஷ்டி புத்திரி கமலஸ்ரீ , இவனுக்குக் கொடுத்துத் தான் அப்யசித்த , கீத 
கலா விசேஷத்தினையும் , அறிவித்துச் செல்லும் நாளுள் , க்ரமேன கமலஸ்ரீ , 
இவனிடத்துப் புத்தியினளாகி , திவாராத்ரம் நமக்கு இவனே பர்த்தா என 
நிச்சயித்துக் கூடி வர்த்திக்கும் நாளில் சிந்திப்பான் . 


காஷ்டங்கள் அக்னியுடன் கூடின பொழுது திருப்தியினை அடையும் , 
நதிகள் சமுத்ரத்துடன் கூடிய பொழுது பிராப்தியினை அடையும் . சர்வ 
பிராணிகளும் யமனுடன் கூடியபின் சுக துக்கங்களை அடைவர் . ஸ்திரிகள் 
புருஷருடனும் 

கூடியபோது சுகத்தினை அடைவர் என்று சிந்தித்தனள் . 
வளை நோக்கி , உன்னால் மகா சுகத்தினை இத்தனை நாளும் அடைந்தேன் , 
யான் 

எனது ஜன்ம தேசத்துக்குப் போகின்றேன் . யான் செய்த குண 
தோஷங்கள் இரண்டையும் சகிக்கவெனக் கேட்ட கமலஸ்ரீ , சம்யக்லேச 
ஹ்ருதயத்தினளாகி சோகித்து , நாதனே உன்னையன்றி ஒரு முகூர்த்தமும் 
ஜீவியேன் , யானும் உன்னுடன் போது வேன் என , நீ மகா தன்யனுடைய 
புத்திரி , தரித்ரனும் , தேசாந்திரவாசியும் ஆகிய என்னுடன் போகில் , உனக்கு 
ஒரு சுகமும் இல்லை . அதனால் என்னுடன் போவது ப்ராப்தமல்ல வென்று 
சொல்லுவான் . ருத்ரன் ப்ராப்தனும் . உதாரபுருஷனும் ஆகியும் , இவனுக்கு 
வஸ்த்ரம் , வ்யாக்ர சர்மம் பூணும் ஆபரணங்கள் , அஸ்தி , ஆமை , கொக்கிறகு 
சவபஸ்மம் , சிரோமாலை , 

முதலாகிய தல்லது வேறொன்றும் இலன் என்று 
கங்காதேவி சமுத்ரராஜனைச் சென்றடைந்தனள் . ஆதலால் தன ஹீனற்கு 
சுகமில்லை என்று பகுவிதமாகச் சொல்லவும் , அவள் யான் கூட 

நவேன் 
எத்தப் பிரதேசத்துச் சென்றாலும் அனுபோக முள்ளது தவிராதென்று நிச்சய 
மாகச் சொல்லியபின் , சமுத்ரதத்தனுடன் பிரியாளாகி யொருப்பட்டு , 
ரஹஸ்யமாகச் சொல்லுவாள் . அச்வ சமூகத்துள் அதி மகாபலமுமாகப் பவழ 
வர்ணமு மாகியது ஜலகாமி என்னும் , தவள வர்ணமுமாகி துர்லபமுமாகியது 


வரு 


61 


ஆகாசகாமி என்றும் உபதேசித்து , இவற்றை உனக்கு ஜீவி தமாகக் கைக் 
கொள்வாயாக வென்று சொல்ல , சந்துஷ்டனாகி எனது புண்ணிய மகிமை 
இருந்தவாறு , 

என்னும் 

புத்திப் பண்ணி செல்லும் நாளுள் ஒருநாள் , 
தேசாந்திரம் போகிய மித்ரரும் , கருதிய தேசம் சென்று , கொண்டு போன 
பதார்த்தங்களை பகு லாபத்திற்கு விற்று , ஜன்ம தேசத்துள் அபூர்வமான 
பதார்த்தங்களாயும் கொண்டு , பலாச கிராமம் அடைந்து , சமுத்ர தத்தனைக் 
காண , அவனும் ப்ரீதியினோடு எதிர்கொண்டு, போஜன வஸ்த்ராதி ளால் 
சத்காரம் பண்ணி , பரஸ்பரம் ப்ரிய வசனம் சொல்லி இருந்தனர் , சமுத்ரதத்தன் , 
அசோகன் சமீபம் அடைந்து சொல்லுவான் . 


சென்றதென , 


தேசாந்தரத்துக்குப் போகிய மித்ரரும் வந்தனர் . அவர்களுடன் யான் , 
ஜன்ம தேசமே போகவேணும் , மூன்று சம்வத்சரமும் 
ச்ரேஷ்டியும் , அச்வங்களுள் உனக்கு இச்சையானதைக் கைக்கொள்வாயாக 
வென , இவனும் ஜலகாமி , ககனகாமி , என்னும் அச்வங்களைக் கிராறிக்க 
ச்ரேஷ்டியும் , சிந்தாக்ராந்தனாகி , சமுத்ரதத்தனை நோக்கி , ஹிதோபதோம் 
பண்ணுமவர் போல , வக்ரபுத்தியால் சொல்லுவான் . 

துர்பலங்களும் , 
வீரூபங்களும் ஆகிய இவையிற்றை விட்டு , த்ருஷ்டி பிரியமும் , சுபவர்ணமும் , 
சாரியும் , எழுச்சியும் , உள்ளதாக இரண்டு அச்லங்களைக் கைக்கொள்வாயாக 
வென , இவன் அந்த அச்வங்கள் வேண்டாமென்று மறுப்ப , அசோகன(!:கில் 
இருந்தவர்கள் சொல்லுவார் . அஹோ இவன் மூர்க்கன் . அச்னி ஜலத்தினாலும் , 
ஆதித்ய கிரணம் , சந்திரத்தினாலும் , வியாதி ஒளஷதங்களாலும் , விஷம் , 
மந்திர யந்திராதிகளாலும் , யானை அங்குசத்தாலும் , கோ மகிஷ கர்த்தபாதி 
கள் , தண்ட ரஜ்ஜுக்களாலும் , பரிஹாரப்படும் . மூர்க்கனுக்கு ஒன்றினாலும் 
பரிஹாரம் இல்லை என்றனர் . அசோகன் சொல்லும் இவன் பாக்யஹீனன் . 
ஜாதியான அச்வங்களை வேண்டாமென்கின் றனன் , என்று சமஸ்த ஜனங்களு 
மறிய இவன் முன்பு வாஞ்ஞை பண்ணின அச்வங்கள் இரண்டும் கொடுத்து , 
இவையல்லது வேரொன்று மிச்சித்து , 

சொல்லக்கடவதல்ல வென்று 
அன்யோன்ய சபதமும் , ப்ரதிக்ஞையும் பண்ணினர் . 


முதலாகிய 


த்தநந்தரம் , சில தூர்த்த ஜனங்கள் ச்ரேஷ்டியின் மகள் கமலஸ்ரீ 
சமுத்ரதத்தனுடன் சம்சர்க்க 

சகல விருத்தாந்தங்களையும் 
அறிவிப்ப . விஷண்ண ஹ்ருதயனாகிச் சொல்லுவான் . " ஜலத்தில் வீழ்ந்த 
தைலமும் , துர்ஜனரிடத்தில் ரகஸ்யமும் , சத்பாத்ரங்களில் கொடுத்த தானமும் , 
புத்திமானிடத்தில் சாஸ்திரமும் ஜகத்தில் பகு பிரகாசம் ஆகும் , என்று 
துராசாரத்தில் வர்த்திக்கையும் , வம்ச கிரமத்தை விட்டு நீங்குதலும் , 

பரு - கௌ . 16 


62 


குரு ஜனங்களையும் , மித்ரரையும் , பர்த்தாவையும் , புத்ரரையும் மறந்து , 
மற்றொருவன் பின் செல்லுதலும் , சுகதுக்கம் . ஜயம் அவிஜயம் , ஜீவிதமரணாதி 
களையும் அறியாராய் அசத்யமும் , சாஹஸமும் , வஞ்சகமும் , மூர்க்கத்வமும் . 
அதிலோபமும் , சௌசமற்றிருத்தலும் , கிருபை இன்றி இருத்தலுமென்னும் , ஸ்திரி 
களுக்கு ஸ்வபாவமாகிய தோஷங்களோடு கூடியவள் என்று ஸ்வபுத்திரியினை , 
பகுதூஷணம் பண்ணிய பின் அசுவங்கள் உனக்கு யான் தருவதில்லை என்றன 
னாக , சமுத்ர தத்தனும் உனக்கு பிரதிக்ஞா பங்கம் வந்ததென்று சொல்லுவான் . 
திக்குகள் விபரீதம் ஆதலும் , குல பர்வதங்கள் , மகா மேருக்கள் . மாறுபாடாய் 
நிற்கிலும் , உத்சர்பின்யாதி யுகங்கள் , பேதிக்கிலும் , யோக்யரது வசனம் 
பேதிக்கலாகா தெனக் கேட்டு , உபசம பாவத்தால் புத்ரி செய்த அக்ஞானம் 
கண்டு , பிரதிக்ஞா பங்கமாகிய வசனம் சொல்லிய பிழை செய்தேனென்று , 
ஆத்ம நிந்தனைப் பண்ணி சிந்திப்பான் . 


சூபகாரன் , வித்வான் , வைத்யன் , பட்டர் , பரிஹாசர் , ஆயுதப் 
பிராணிகள் , ராஜா , தனவான்கள் , மூர்க்கர் , வர்மங்களை அறியுமவர்கள் , 
இவர்களுடன் கோபிக்கலாகாதென்னும் , சிந்தையால் ஹேயோபாதேயங்களை 
எண்ணி , சமுத்ரதத்தனுக்கு , கமலஸ்ரீயைக் கல்யாண விதியாற் கொடுத்துச் 
சில நாட்கள் சென் றபின் , மாதுலனுக்கு அறிவித்து , மித்ரருடனும் புறப்பட , 
அசோகன் மறக்கலம் ஏற்றி இருக்கும் கரையாரை அழைப்பித்து , ரகஸ்யமாக 
அர்வ ரத்னங்களது விருத்தாந்தத்தினையு மறிவித்து , சமுத்ர தத்தனை ஏற்றா 
தொழிமினென்ன , அவர்களும் அப்படிச் செய்வோம் என . அதன் பிறகு 
ஸ்வபுத்ரி கமலஸ்ரீயையும் சித்து, ஸ்வக்ருஹம் அடைந்தபின் சகாயருடன் 
சமுத்ர தத்தன் சமூத்ர தீரமடைந்து நிற்க , பிரசண்ட வாயுவினால் உத்துங்க 
மாக உத்பவித்த திரையினாலும் , நுரைகளாலும் , பாசிக்கொத்தெனக் 
கிடந்த வழக்கொடிகளாலும் , ஜலத்தின் மேல் நடக்கின்றவர்கள் போல , 
விமானரூடராகிச் செல்கின்ற 

செல்கின்ற சந்த்ராதித்யர்களாலும் , அமநோஹரமும் , 
கோஷத்தினால் அதிபயங்கரமுமாகிய சாகரத்தினைக் கண்டு , 
நோக்கி , எங்களை மரக்கலம் ஏற்றுக வென , அச்வங்கள் 

இரண்டும் , 
எங்களுக்கு கூலியாகத்தரில் ஏற்றுவோம் என , மிகவும் கோபமாகி . 
நிசப்ராணிகள் என்ன வசனம் சொல்லியது . சகஸ்ர சூகரத்துக்குமேல் ஒரு காசு 
தருவதில்லை என , யாங்கள் மரக்கலம் மேற்றுவதில்லை என்று போயினர் . 
இந்த விருத்தாந்தம் கேட்ட கமலஸ்ரீ , சமுத்ரதத்தனுடன் ரகஸ்யமாகச் 
சொல்லுவாள் . 


கரையாளரை 


ஆகாசகாமியின் மேலேறி , 

மேலேறி , ஜலகாமியைக் கைக்கொண்டு போவோ 
மென்று சொல்லி சுபமுகூர்த்தத்து இருவரும் ஆகாசகாமியில் ஏறி , ஜலகாமியை 
கயிற்றினால் பிடித்துக்கொண்டு , ஸ்வநகரம் அடைந்து , கிரஹப்ரவேசம் 


63 


பண்ணி , யாம் பண்ணிய தர்மத்தின் மகிமை இருந்தவா வென்று , ப்ரியனாகிச் 
சொல்லுவான். “ அச்வமும் , ஆயுதமும் , சாஸ்திரமும் , வீணையும் , சப்தவரத்தும் , 
ஸ்திரிகளும் , புருஷர்களும் , விசேஷ விதி உண்டு என்று பிரசர் சித்து , சுதண்ட 
ராஜனுக்கு பாகுடமாக ஆகாசகாமி என்னும் அச்வத்தினைக் கொடுப்ப , 
அவனும் அதிகமாகப் ப்ரீதி அடைந்து , சுவபுத்திரியாகிய அதங்கசேனையையும் , 
அர்த்த ராஜ்யத்தினையும் ஸ்ரீதனம் கொடுப்ப , சைக்கொண்டு இஷ்ட விஷய 
காம போகங்களையும் , அனுபவித்து இனிது செல்கின்றவன் , பரலோகார்த்த 
மாக தான , பூஜா , தபச் சீலங்களோடு அதிகமாக வர்த்தித்துச் செல்கின்றனன் . 


ஒருநாள் சுதண்டராஜன் தனக்கு பரம மித்ரனாகிய விருஷபசேன 
ச்ரேஷ்டியை அழைதது , ப்ரிய வசனங்களாலும் ப்ரீதி பண்ணிச் சொல்லுவான் , 
" பாபத்தினை நிவாரிக்கையும் , ஹிதத்தினைச் செய்கையும் , ரகஸ்யங்களைச் 
சொல்லுகையும் , சத்குணங்களைப் 

பிரகாசிக்கையும் , ஆபத்தினைத் 
தீர்க்கையும் , சத்தான பதார்த்தங்களைக் கொடுக்கையும் " என்னும் மித்ர 
லக்ஷணங்களையும் , பகுவிதமாகச் சொல்லி ஆகாசகாமி என்னும் அசுவத்தினை 
ரக்ஷிப்பாயாக வென்று , கொடுப்ப , ச்ரேஷ்டியும் பகு பிரயத்தினால் ரக்ஷித்துச் 
செல்லும் செல்லும் 

நாளுள் ஒரு நாள் , இந்த அச்வத்தின் மகிமைக் 
காண்போம் என்று , இதனால் இகபரலேககங்கட்கும் சுகம் என்று கருதி ,, 
இதன் மேல் ஏறி , விஜயார்த்தபர்வத சித்தகூட சைத்யாலயம் அடைந்து , 
அஷ்டமியிலும் , பர்வங்களிலும் , பகவதர் ஹத் பரமேச்வரனுக்குப் பூஜைப் 
பண்ணிச் செல்லும் நாளுள் ஒருநாள் , 

பல்லி என்னும் நகரத்து ராஜா 
ஜிதசத்ரு இவனுடன் , ஏகாந்தத்துச் சிலர் சென்று சொல்லுவார் . 


தேவனே. சூர்ய கௌசாம்பி நகரத்து , விருஷபசேன ச்ரேஷ்டி இடத்து 
ஆகாச கமநம் பண்ணும் அச்வம் ஒன்று உண்டு . அதனை ஏறி , தினம் , பிரதி 
இந்நகரத்துக்கு மேலே , தேவ பூஜார்த்தமாகப் போவான் என , ராஜாவும் 
இவன் சொன்ன வசனத்தினைப் ப்ரமாணியாமல் இப்படியும் ஒரு அதிசயம் 
உண்டோ , என்று சொல்லும் நாளுள் ஒருநாள் , ஆகாச மார்க்கத்துப் 
போகின்ற அச்வத்தினைப் ப்ரத்யக்ஷமாகக் கண்டு சிந்திப்பான் . 


" ஒப்பமிடாத ரத்னமும் , சமன பூமியில் ஜய மெய்தாத ராஜாவும் ; 
மதமில்லாத யானையும் , சரத் காலத்து ஆணும் , அபர பக்ஷத்தில் சந்திரனும் , 
நாயகன் முனிந்த ஸ்திரியும் , அதிதிகளிடத்தில் தானம் பண்ணாத ஐச்வர்ய 
வானும் , இவர்கள் 

பிரகாசம் இல்லாவர்கள் என்று சிந்தித்தபின் , 
ஸ்வபரிவாரத்து , வீரராயுள்ளவர்களை அழைத்து இந்த அச்வம் நமக்குக் 
கொண்டுவந்து தரவல்லவர்களுக்கு அர்த்த ராஜ்யமும் , ஸ்வபுத்திரியினையும் 
தருவன் என்று சொல்ல , குண்டலன் என்பான் , ஒரு வீர புருஷன் யான் 


64 


அவ்வண்ணம் , செய்கின்றேன் என்று ப்ரதிக்ஞைப் பண்ணி தேசாந்திரம் 
புறப்பட்டுச் செல்கின்றவன் , ஒரு ஜினாலயம் அடைந்து , சாகரசந்த்ர 
பட்டாரகரது ஸ்ரீபா தத்து சம்யக்தர் சன 

ஞான சாரித்ரங்களை வினவ , 
அவரும் அருளிச் செய்வார் . 


சுதையும் , த்ருஷ்னையும் , பயமும் , த்வேஷமும் , ராகமும் , மோ ஹமும் , 
சிந்தையும் , ஜரையும் , ரோகமும் , மரணமும் , வேர்வும் , இளைப்பும் , மதமும் , 
ப்ரியமும் , ஆச்சரியமும் , ஜனனங்களும் , நித்திரையும் , விஷாதமும் என்னும் , 
அஷ்டாதச தோஷ ] ஹிதனாகிய தேவனே, தேவன் என்னும் இவனால் அருளிச் 
செய்யப்பட்டு , யாவராலும் காண ஒண்ணா தாகி லோ கப்ரவிருத்திருஷ்டம் . 
சாஸ்திரப்ரவிருத்தி திருஷ்டம் , புருஷப்பிரவிருத்தி திருஷ்டம் , என்னும் 
திருஷ்டம் , மூன் றினுக்கும் , ஆப்தேயஷ்டடம் , ஆகமேயஷ்டம் , கர்ம பலம் 
சம்பந்தேஷ்டம் , ப்ரத்யபிஞானேஷ்டம் மோக்ஷயேஷ்டம் , சம்சாரேஷ்டம் , 
என , இஷ்டம் ஆறினுக்கும் , விரோ தமின்றி தத்வ ஞானத்தினை , உபதேசிப்ப 
தாகியதே பரமா கமம் மென்னும் , அகிம்சா மகாவிரதம் , சத்யமகா விரதம் , 
அஸ்தேயமகாவிரதம் , பிரும்மசர்யமகாவிரதம் , அபரிமித ரிக்ர ஹம் என்னும் 
பஞ்சமகாவிர தமும் , ஈயாசமிதி , பாஷா சமிதி ,, ஏஷணா சமிதி , 

, 
நிக்ஷேபணா சமிதி , உச்சாரபஸ் சவன 

கேலவ , ஸிம்ஹாணய 

வியத்தி 
பதிம்டாவணி சமிதி , என்னும் பஞ்சசமிதியும் , மனோகுப்தி , வாக்குப்தி , 
காயகுப்தி , என்னும் திரயோதசக்ரியையில் நிறைந்த முனிகளே , தபஸ்ய 
ரென்றும் , சிரத்தை பண்ணுதல் , சம்யக் தர்சன ஞான சாரித்ரமாகும் என , 
மாயாரூபியும் , தேவதா ஸ் தவனாதிகளையும் , பாடம் பண்ணி மாயாடான 
பிரம்மசாரி பாகி , உக்ரமாகிய விர தங்களே டு கூடிச் செல்கின்றவன், 
க்ரமேண சூர்ய கௌசாம்பி நகரத்து , விருஷபசேன ச்ரேஷ்டியது சஹஸ்ரகூட 
சைத்யாலய மடைந்து செல்கின்றவன் . ஒரு நாள் . தனது நயனங்களில் விஷய 
ரூபமாகியதொரு . ஒவஷதத்தினையிட்டு , முகத்தினையும் , வஸ்த்திரத்தினால் 
மூடி , சகல ஜனங்கள் முன்பும் தனது வேதனையை அறிவித்துச் சொல்லுவான் . 


தான 


கண்ணொந்தவர்கள் , உதர வியாதி யுள்ளவர்கள் , கண்டமாலைவியாதி 
உள்ளவர் , கிரந்தி முதலான வீரணம் யுள்ளவர்கள் , 

ஜ்வரம் முதலாயின 
வற்றால் பீடிதரானவ ர்கள் , முதலாயினார்க்கு உபவாசம் பண்ணுகை,. பரம 
ஔஷதம் , ஆகும் என்றனன் . விருஷபசேநாச்ரேஷ்டி பூஜா கார்யை நோக்கி , 
இந்த அதிதியானவன் எங்கு நின்றும் வந்தனன் எனச் சொல்லுவான் . 
அதிதிகள் , தேவர்கள் , மித்ரர் , ராஜசேவை , ஹோமம் , பசுபாலரக்ஷக்ருஷி , 
வித்யாப்பியாசம் , பாலபார்யை , ரோசும் , வியந்திரம் , குரு ஜனங்கள் , 
ராஜாக்ஞை முதலாயினவை அல்பம் , உதாசீமை பண்ணினாலும் கார்யஹாநி 
வருழென்று பின்னும் , நயன வியாதி பீடிதனாகி , யோக்யநாகிய பிரம்மசாரி 


65 


அல்லது 


ஒருவன் வந்திருக்கின்றன எனக் கேட்டு , சைத்யாலய மடைந்து , பிரம்மசரி 
யைக் கண்டு , அஞ்சலி பண்ணி , எனது கிரஹத்து ஆகாரம் கொள்ளவேணும் , 
அல்லது உமது நயன ரோகம் உபசமியாது. என்று சொல்ல , உமது கிரஹம் 
யோக்யமாயிருக்கு மோவென , அவரும் ராகத்வேல மோஹாதிகளோடு கூடி , 
வனங்களில் வர்த்திக்கும் மாயா வேடிதாரிகளில் பஞ்சேந்திரிய நிக்ர ஹரும் 
யோக்யருமாகிய கிரஹஸ்தர் முக்யரென்று சொல்லி , பகு பிரயத்தனத்தினால் 
கிரஹமடைடவித்து , 

தானம் பண்ணிச் செல்லும் நாளுள் ஒரு நாள் , 
தூர்த்தர் சொல்லுவார் . இந்த பிரப் மசாரி , நர்த்தகரைப் போல வேஷமாகும் 

திரிகரண சுத்தியுள்ளவன் -அல. அத்யந்தம் விஷயா சக்தன் . 
இவனது தியானம் மார்ஜாரத்தோடு ஒக்கும் , எனக் கேட்ட சிரேஷ்டியும் , 
பாபிஷ்டர் விர தஸ்தரை நிந்தை பண்ணுவது யோக்யமல்ல , 

லோகத்திற் 
பஞ்சேந்திரிய நிரோதம் பண்ணுவர் , துர்யமென்று சொல்லுவார் . மத்த 
கஜத்தினது மதத்தையும் , உபாசமிபித்து வணங்கிக் கொண்டுவரவல்லவர்களும் 
உண்டு. சிற , விய ) க்ரம் , முதலாகிய துஷ்ட மிருகங்களது கர்வத்தை 
அடக்க வல்லவர்களும் உண்டு 

மகா சர்பத்தினது வேகத்தினைத் தீர்க்கவல்ல 
சமர்த்தரும் உண்டு . பஞ்சேந்திரியங்களது; கர்வத்தினைத் தீர்க்கவல்லவர்கள் 
அபூர்வமென்று . சொல்லியபின் , தர்மவாத்சல்யத்தால் தபோதனர் முதலா 

கிய 
யோக்ய ஜனங்களை நிந்திக்குமவர் , விலங்கினோடொப்பர் என்று சிரேஷ்டி 
பஹு தூஷணம் பண்ண , பிரு மசாரியும் அவர்களிடத்தில் கோபம் வேண்டா , 
யோக்யற்கு ஆச்ரி தரிடத்து குணதோஷ சிந்தை இல்லை என்று , 

, 
வசநம் சொல்லிய பின் , சிரேஷ்டி சமீபஸ்தராகிய ஜனங்கள் சொல்லுவார் . 


உபசம் 


இந்த பிரம்மசாரி மகாபுருஷன் , ராகத்வேஷமோககர்வா ஹூங்காராதிகள் 
சிறிது மில்லை என்றும் , ஆதித்யன் உதய காலத்தும் , அஸ்தமன காலத்தும் , 
சிவந்திருத்தார்ப் போல , யே- க்யரும் பிரசம்சித்த விடத்தும் , நிந்தித்த 
விடத்தும் , ஏகரூபமாகி இருப்பார்கள் என , பிரம்மசாரி சொல்லுவான் , சகல 
வஸ்துக்களினாலும் சம்பூர்ணமானது தமி .. இதனை வாதத்திரயங்களால் 
தரிக்கப்பட்டது , 

வை இரண்டினையும் ஆகாசம் என்னும் மகாபுருஷனால் 
தரிக்கப்பட்டது . இவை யனைத்தையும் அனந்த ஞானிகளால் ஏக க்ஷணத்தில் 
காணப்பட்டது . 

ஆத்மாக்களிடத்தில் 

பிராப்தர் கர்வம் 
பண்ணினார்கள் . கர்வம் பண்ணில் சகல குணங்களும் நாசத்தை அடையும் 
என்றனன் . சிரேஷ்டியும் நமஸ்கரித்து , மகா சந்தோஷ ஹ்ருதயத்தனாகி 
இங்கே எழுந்தருளி இருக்க வேண்டுயென்று பிரார்தித்து ஆஹாராதி தானங் 
களையும் , பண்ணிச் செல்லும் நாளுள் சொல்லுவார் . தேவ பூஜையும் , 

கௌ . 17 


ஆதலால் 


-- 


66 


குருக்கள் முதலாயினாரை , யோக்ய பிரகாரத்தினாலே , விநயம் பண்ணுதலும் , 
ச்ருதங்களை அத்யயனம் பண்ணுதலும் , பிராணி சம்யமமும் , விஷய சம்யமமும் 
என்னும் த்வாதச சம்யமங்களிலடக்கமும் , அஷ்டமி , பூர்னை முதலாகிய பர்வங் 
களில் உபவசித்து , தர்ம தியானங்களோடு கூடிய தபசும் , சத்பாத்திரங்களில் 
பண்ணும் தானமும் என்னும் இவ்வாறினையும் , நாள்தோறும் பரமாகமத்தில் 
சொல்லும் 

விதி தப்பாமற் செய்து வரும் க்ர ஹஸ்தனது 
பவித்ரமானது என்றும் , இந்த நியமத்தில் நடவாத கிரஹஸ்தன் மனை , 
ச்மசானத்தோ டொக்கு மென்று சொல்ல , பிரம்மசாரி சொல்லும் . 


கிரஹமே 


தனம் 


ஜயினோத்தமனே , மகா தன்யனாகின் றனை . ஸ்வர்ணரத்ன முதலாகிய 

உள்ளவர்களுக்கு , இக லோகத்தில் சுகமல்லதில்லை . சம்யக்த்வ 
மென்னும் , 

தனமுள்ளவர்க்குப் பிறப்பு தோறும் , திவ்ப சுகங்களையும் 
அனுபவித்துக் காலாந்தரத்தில் மோக்ஷ சுகத்தினையும் தரும் . ஆதலால் நீ 
மகா தன் யனாகின் றனை என்று பின்னும் சொல்லுவான் . 


லோகத்தில் அக்ஞானிகள் அநேகருண்டு. உதர பூரணார்த்தமாக 
வர்த்திக்கும் வரிலும் , பரோபகாரத்தினையும் பண்ணி ஆத்மார்த்தமாகிய , 
தர்மங்களையும் செய்து , வர்த்திக்கும் மொருவன் சர்வ ஜீவன்களிலும் 
உத்தமன் , பரோபகாரமின்றி 

உ கரபூரணபாசு வர்த்திக்குமவர் , எறும்பு 
முதலாகிய ஜந்துக்களோ டொப்பர் என்று , விருஷபசேந சிரேஷ்டியை , 
பிரசம்சித்துச் செல்லும் நாளில் ஒருநாள் , சிரேஷ்டி அதிகமாக நித்திரை 
பண்ணுகின் றமைக் கண்டு , மாயா பிரம்மசாரியும் இந்த அச்வத்தின் மேல் 
யேறி , ஆகாசமார்க்கத்துப் போகின்றனன் . இதன் குணம் அறியாமையில் 
மிகவும் பிர ஹரிப்ப , ப்ர ஹரம் சகியாமல் வீசுதலும் , பூமியில் விழுந்து , 
ஆர்த்தத் த்யான தத்பரனாகி , மரணமடைந்து . துர்க்கதி பிராப்தனாயினன் , 
அச்வமும் , பூர்வ வாசனையால் விஜயார்த்த பர்வத சித்தகூட சைத்யாலய 
மடைந்து த்ரிப்ர தட்சணம் பண்ணி தேவன் சன்னிதியில் நிற்ப , இந்த 
அவசரத்து சிந்தாகதி , மனோகதிகளென்னும் சாரண முனிகள் சித்தகூட 
ரைத்யாலயமடைந்து ப்ரதட்க்ஷிண, ஸ்தவன ப்ரணாமா நந்தரம் முகமண்டபத் 
தெழுந்தருளியிருப்ப , வித்யா தர ராஜா ஒருவன் ஜினாலயமடைந்து அபிஷேக 
அர்ச்சனானந்தரம் விசோதி பரிணாமத்தனாகிப் பகவானை நமஸ்கரித்துப் 
போந்து முகமண்டபம் அடைந்து குருபக்தி பூர்வமாக , சாரண முனிகளை 
நமஸ்கரித்து , தர்ம ச்ரணானந்தரம் . அச்வ விருத்தாந்தத்தினை வினவ அவதி 
ஞானசகிதராகிய சிந்தாகதிகள் இதனது சகல விருத்தாந்தத்தினையும் அருளிச் 


67 


செய்து , இந்த அசுவ நிமித்தமாக சூர்ய கௌசாம்பி நகரத்து ஜைனோத்த 
மனாகிய விருஷபசேன சிரேஷ்டிக்கு மகோபசர்க்கம் வர்த்தியா நின்றது . 
அதனால் இந்த அசுவத்தினை உபலாலனம் பண்ணிக் கையால் மூன்று பிரகாரம் 
அடித்து இதன் மேல் ஏறிக் கொண்டு போகிப் புண்ணியார்த்தமாகவும் , ஜின 
தர்ம பிரகாரரார்த்தமாகவும் , உபசர்க்க நிவாரணார்த்தமாகவும் , 
போவீராமின் என்று அருளிச் செய்தபொழுதே , அசுவமேறி ஆகாசமார்க்கத்து 
வருகின்ற அவசரத்து இப்பால் ச்ரேஷ்டி நித்திரை நீங்கி எழுந்திருந்து 
அச்வத்தையும் , மாயா ப்ரம்மசாரியையும் காணாமல் அத்யந்தம் விஷண்ண 
ஹ்ருதயத்தனாகி , அஹே 

பண்ணிய துரித 

துரித கர்மோ தய மிருந்தவர் . 
அச்வ நிமித்தமாக ராஜா அவச்யம் சிரச்சே தனம் அல்லது 

அல்லது வேறொரு 
ஆக்ஞையும் பண்ணுகிறதில்லை என்று சிந்திப்பான் . 


யான் 


இவன் 


ஒருவன் பண்ணிய 

சுகதுக்கங்களினது அனுபோகம், 
அனுபவிக்கும் அல்லது தேவர்களாலும் நீக்குதல் அரிதென்று நிச்சயித்து , 
ஸ்வபார்மையை 

அழைத்து , நமக்கு மகோபத்ரவம் வந்தது . நீ வ்யசன 
முராமல் தான பூஜைகளை தவராமல் நடத்துவாயாக என்று . சன்மார்க்க 
உபதேசம் பண்ணி , சந்திரன் , ராகு கேதுக்களால் , மறைக்கப்பட்டும் மறையாத 
சிறிதிடம் கொண்டு , ஜகத்தினைப் பிரகாசம் பண்ணினாற் போல , பவ்ய 
ஜீவன்கள் உபசர்க்கம் வந்தவிடத்தும் , உள்ளது கொண்டு நல் அறத்தினை 
ஒழியாமற் செய்வாரென்றும் போதித்த , அவசரத்து ஒருவன் வந்து , பரிஹாசம் 
பண்ணிச் சொல்லுவான் . உன்னுடைய குரு மகா யோக்யனென , சிரேஷ்டியும் 
அக்ஞானிய கிய ஒருவன் அபராதம் பண்ணில் ஆர்ஹதமார்க்கஸ்தராயினவர் 
கட்கெல்லாம் அபராதம் இல்லை . அதன் போல , சமுத்திரத்தில் ஒருவன் 

அடைந்தானென்று . ஜலம் நித்யமும் துர்கந்தமும் மாகாதவாறு 
போலவும் , தர்ம பிரகாசம் இன்றி இருத்தலும் , தபோனுஷ்டானங்கள் நிரவத்ய 
மாக அனுஷ்டித்தல் கூடாமல் , சலனம் வருதலும் , சத்ய வசனங்கள் குறைந்து , 
அசத்தியம் மிகவும் வர்த்தித்தலும் , பூமி விளைவுங் குன்றி , திவ்ய ஒளஷதங்கள் , 
ரஸவஸ்த்து , அன்னபாணம், முதலானவை சக்தி ஹீனமாதலும் , ராஜா 
செங்கோல் முறைமை இன்றி , மிதயா சாஸ்திரங்களை நம்பி ராஜ நீதிகள் 
சிறிதுமின்றிக் கொடுங்கோன்மையே செய்தலும் , பிராம்மணர் தங்களுக்கு 
யோக்யமாகிய தர்மானுஷ்டானங்களை தவிர்த்து , ஆயுதாதிகளையும் தரித்துப் 
பரசேவை பண்ணுதலும் , மது மத்ய மாம்சங்களைப் போஜித்தலே தர்ம 
மென்றும் சன்மார்க்கத்தைத் தூஷணம் பண்ணுதலும் , தபோதனரை தூஷித் 
தலும் . முதலாகிய துராசாரங்களுக்கு முக்கியன . தலும் , ஸ்திரிகள் வசனங் 


மரணம் 


. 


68 


தாங்களே 


களில் புருஷர் ஒழுகுதலும் , தபோவேஷம் தரித்தவர் களை , மாய்கையோடு 
கூடி வர்த்தித்தலும் , சாதுக்களை , துராசாரிகள் நிந்தித்து 
லோகத்துக்கு முக்கியரென்று சொல்லுதலும் , யுகத்தினது விசேஷத்தினாலும் , 

திசயத்தினாலும் , ச்ரோத்தாக்களுக்கு . உபதேசம் பண்ணுவார்கள் , 
ஹேயோபாதேய மறியா மல் தத்வோபதேசத்தை , மாறுபாடாகச் சொல்லுதல் 
ஜினனதர்மத்திற்கு அப்ரகாசத்தையும் , அபவாதத்தையும் பண்ணுமது என்று , 
கலியுக விசேஷத்தினைச் சொல்லிய பின் ,, சிரேஷ்டி சடுதியில் சைத்யாலய 
மடைந்து , தேவதா ஸ்தவநா நந்தரம் சிந்திப்பான் . 


உபசர்க்கம் , துப்பிக்ஷம் , மூப்பு . அசாத்யமான வியாதி . வந்தலிடத்து 
பரலோகார்த்தமாக சன்யாச விதியால் சரீரத்தினை விடுத்தல் சல்லேகனன 
யாகும் என்று நிச்சயித்து பகவதர் ஹத் பரமேஸ்வரன் சன்னிதியுள் நின்று 
ப்ரதிக்ஞைப் பண்ணுவான் . எனது உபசர்க்கம் நீங்குமளவும் சதுர்விதாஹார 
நிவிருத்தியாகும் என்று சன்யாசம் , பஞ்ச குரு ஆத்மன் , சாக்ஷியாக கைக் 
கொண்டு பரமாத்ம த்யானம் பண்ணியிருந்த அவசரத்து அச்ல விருத்தாந்தம் 
கேட்ட ராஜா அதிகுபி தன?) A விருஷப சேன ச்ரேஷ்டிக்கு சிரச்சேதம் அல்லது 
ஒரு ஆக்ஞையுமில்லை என , ராஜா சமீபஸ்தராகிய ஜனங்களும் அப்படிச் 
செய்யத்தகும் என்றனர் . ராஜா தார்மீகன னவிடத்துப் பார்ச்வவர்த்திகளா 
மப்படியாவர் . பாபியானவிடத்துப் பாபிகளேயாவர் . ராஜா யாதொன்றை 
வர்த்தித்தான் பிரஜைகளும் அப்படிச் செய்யு மென்று நீதி சாஸ்திரம் 
சொல்லும் . 


தளவரன் யமதண்டனை அழைத்துச் சொல்லுவான் , நீ நம்முடைய 
புத்ர நிர்விசேஷமல்லது வேறொருவன் அல்ல . ஆதலால் விருஷபசேனனை 
சர்வாங்கச் சேதனம் பண்ணி ஜடிதி நம்முன் கொண்டு வருகவென்று 
போதிப்பான் . தர்மத்தை ஆரம்பிக்கும். இடத்தும் தனுசு கொடுக்குமிடத்தும், 
கன்யாதானம் பண்ணுமிடத்தும் , தனம் தேடுமிடத்தும் , சத்ருவைக் கெடுக்கு 
மிடத்தும் , அக்னியை அவிக்கும் இடத்தும் , வியா திக்குப் பரிஹாரம் பண்ணு 
மிடத்தும் , காலக்ஷேபம் பண்ணக்கடவர்கள் அல்லவென்று 

சொல்லி 
யமதண்டனை ஏவ , அவனும் அதிபயங்கரமாகிய ரூபம் கொண்டு உபசர்க்கம் 
பண்ணச் சென்றவிடத்து சாதன தேவதைகளால் ஸ்தம்பிக்கப்பட்டனன் . 


வித்யா தர 


இந்த அவசரத்து 

ராஜா அச்வமேறி வருகின்றவன் 
ஜினாலயத்தை த்ரிபிர தட்ஷணம் பண்ணி தேவனது சன்னிதியில் இழிந்து 
நின்றனனாக , ஜயிவோத்தமனாகிய ச்ரேஷ்டியது விரத மகிமையைக் கண்டு 


{ 9 


தேவர்கள் பஞ்சாச்சரியத்தினைப் பண்ணி சிப் ஹாசனத்தின் மிசை வைத்துப் 
பாற்கடலில் ஜலங்களால் அபிஷேகம் பண்ணி திவ்ய வஸ்திராபரணாதிகளால் 
அலங்கரித்துப் பூஜித்தனர் . 


மடையர் 


கரகமல 


இந்த விருத்தாந்தம் கேட்ட ராஜா , அஹோ நமக்கு அனர்த்த காரண 
மான தென்று சொல்லுவான் . எண்பத்து நான்கு நூறாயிரம் 

யானை , 
எண்பத்து நாகு நூறாயிரம் தேர் , பதினெட்டுக் கோடி ஜா த்யச்வம் . 
எண்பத்து நான்கு கோடி காலாள் , மகுடபந்தனராகிய ராஜாக்கள் , முப்பத் 
தீராயிரவர் , மிலேச்ச ராஜாக்கள் , பதினொராயிரவர் , வித்யா தர ராஜாக்கள் , 
நூற்றொருபதின்மர் , கணபத்த தேவர்கள் பதினாயிரவர் , சுபத்ராதேவி 
முதல கிய தேவிமார் தொண்ணூற்றர: யிரவர் , சரீர வைத்யர் முன்னூற்றரு 
பதின்மர் , 

முன்னூற்றறுபதின்மர் , ஜீவரத்னம் ஏழு , அஜீவ 
ரத்னம் ஏழு , திவ்ய நிதி மூன்றறைக் கோடி , பந்துவர்க்கம் இவை முதலாகிய 
சகல போகங்களையும் உடைய சக்ரவர்த்தி பர தேச்வரன் லோபாதி ரோகத் 
தால் தனக்கு ப்ராதாவும் , சரம தேவர்தாரியுமாகிய , பாஹுபலி குமாரன் 
மகிமை அறிந்தும் அவன் மீது சக்கரத்தினை விட சக்ர பங்கமும் , அடகீர்த்தியு 
மானவாறு போல , யான் விருஷபசேன சிரேஷ்டிக்கு , உபசர்க்கம் பண்ணிய 
தென்று தன்னை நிந்தித்து , சீக்கிரம் ஜினரைத்யாலய மடைந்து , 
மு.குளிதனாகி நமஸ்கரித்து , 

அக்ஞ னிய கிய வென்னாற் செய்யப்பட்ட 
அபராதத்தினை , க்ஷமித்தருள்வாயாக வென , சிரேஷ்டியும் எனது ஜன்மாந்திர 
கர்மமல்லது உம்மால் வேறொன்று மில்லை யென, இந்த அவசரத்துச் சிலர் 
சொல்லுவார் , உமக்கு வந்த மரணம் ஜினமார்க்கத்துக்கு , நீ யொரு 
சிந்தாமணியாகையால், தேவதைகள் ரக்ஷித்தன ரென்ன , சிரேஷ்டியும் 
சொல்லுவான் . புண்ணிய மகிமையே தப்பாது , புண்யஹீதமான விடத்து . 
யாவராலும் நீங்கு தலரிது தரிசிகரி என்னும் கிரிதுர்க்கம் , வன துர்க்கம் , ஜல 
துர்க்கம் என்னும் இவைகளாலும் , க்ஷத்ர வித்யை , எழுநூறும் , மகாவித்யை 
ஐந்நூறுமாக , ஆயிரத்து இருநூறு வித்யை.ள . ! லும் , இந்திரஜித் முதலாகிய 
புத்ரர்களாலும் , குபேரசமான ஐச்வர்யத்தினாலும் , நிறைந்த லங்கேச்வரன் 
அர்த்த சக்ரவர்த்தியாகிய பாவணன் , 

புண்ணிய ஹீனமாக நாசத்தை 
அடைந்தனன் . ஆதலால் ஊழ்வினை , யாவராலும் விலக்கலரிதெனக் கேட்டு , 
சிரேஷ்டியை ராஜாவும் , நகர ஜனங்களும் ப்ரசம்சித்துப் பூஜித்து , ஜினதர்மம் 
அல்லது ஆத்ம ஹிதர் இல்லை என்று சொல்லுவார் . ஐஸ்வர்யங்களையும் ,, 
போகோப போகமாகிய , சுகங்களையும் புத்ர , மித்ர களத்ர பந்துக்களையும் , 
ராஜேந்திர , தேவேந்திர , தர்மேந்திரரூபமாகிய , மூன்று சக்கர போகங் 

பரு - கௌ . 18 


70 


களையும் அனுபவிப்பித்து , மோக்ஷத்தையும் தருவது வேறொன்றுமில்லை 
என்று , மித்யாத்வராகா திகளையும் விட்டு . ள்வபுத்திரனுக்கு , இராஜ்யபதம் 

சுதண்ட ராஜா , மந்திரி சுமதி . ராஜ ச்ரேஷ்டி சுரதேவன் 
விருஷபசேனர் , முதலாகியவர்கள் ஜின தத்த பட்டாரதர் , ஸ்ரீபா தத்து ஜின 
தீக்ஷையைக் கைக்கொண்டனர் . 


கொடுத்து , 


கேட்டு 


என்று 


சமுத்ர தத்தன் முதலாயினார் சிராவக விர தம் கைக் கொண்டனர் . 
சிலர் சுபபரிணாம மடைந்தனர் . ராஜ பார்யை விஜயை , மந்திரி பார்யை 
குணஸ்ரீ , சிரேஷ்டி பார்யை குணவதி முதலாயினார் , அனந்தஸ்ரீகள் என்னும் 
ஆர்யாங்கனைகளிடத்து தீக்ஷித்தனர் . கமலஸ்ரீ முதலாயினார் சிராவக 
விரதம் கைக்கொண்டனர் . இந்த விருத்தாந்தம் கண்டு . எனக்கு சம்யக்த்வம் 
த்ருடமானதென்று , வித்யுல்லதை 

பொல்லக் 

அர்ஹதாசரும் . 
தேவிமாரும் அநேக பக்தி பூர்வமாக ச்ரத்தை பண்ணி எங்களுக்கும் அனுமோத 
மென் றனர் . 

குந்தலதை சொல்லுவாள் . இந்த விருத்தாந்தம் தேவரீர் அருளிச் 
செய்த அஞ்ஜன சோரன் விருத்தாந்தம் முதலான சர்வமும் அசத்யம் . 
என்னாற் கைக் கொள்ளப்பட்டதும் , அனுமோ சமில்லை என்று சொல்லக் 
கேட்ட ராஜாவும் மந்திரியும் சொல்லுவார் . ப்ரத்யக்ஷ கதையினை , பாபிஷ்டை 
குந்தலதை அஸத்ய 

மென்கின் றனள் . ப்ரபாத சாயத்து , 

நிக்ரஹம் 
பண்ணுவோம் என்றனர் . சேரன் 

துர்ஜன ஸ்வபாவமிருந்தவர் 
சிந்திப்பான . ஜகத்தில் சகல பிராணிகளுக்கும் உபகாரத்தைப் பண்ணும் , 
சத்புத்திரரைக் கண்ட விடத்து . துர் ஜனர் ப்ரீதியும் த்ருப்தியும் அடையார் . 
அதென்போல சகல புவன ப்ரகாசியாகிய ஆதித்யன் முன் இருளானது 
ப்ரகாசமும் , பரிபூர்ணமும் எய்தா தவாறு போல வென்று சிந்தித்தனன் , 

உதிதோய மகாராஜாவும் , மந்திரி சுபுத்தியும் ஸ்வக்ருஹமடைந்தனர் . 
சோரனும் தனது கிருஹம் அடைந்தனன் . அர்ஹதாசர் ச்ரேஷ்டி . மித்ரஸ்ரீ . 
விபுலஸ்ரீ , நாகஸ்ரீ , பத்மஸ்ரீ, பத்மலதை . கன + லதை வித்யுல்லதை , குந்தலதை , 
இவர்களும் , மனோகரம் என்னும் , 

சாமத்து பகவானுக்கு , 
பஞ்சாம்ருதங்களால் அபிஷேகம் பண்ணி , அஷ்ட விதார்ச்சனானந்தரம் , பகு 
விதமான ஸ்தவன மாலைகளாலும் , ஸ்தோத்திரம் பண்ணி . நமஸ்கரித்து ,, 
ஸ்வக்ருஹம் அடைந்தனராக , உதயகாலமாதலும் , தேவபூஜானந்தரம் , ராஜா . 
மந்திரி முதலாயினாருடன் கூட , அர்ஹதாசர் ஸ்வக்ருஹமடைய ச்ரேஷ்டியும் , 
மகா நிதி கண்ட தரித்ரன் போல . மகிழ்வெய்தித் தன் கிருஹமடைவித்துச் 
சொல்லுவான் . 


நாலாம் 


71 


பண்ண 


தேவனே நீசனாகிய எனது கிரஹத்துள் , எழுந்தருள யான் மகா தன்ய 
னாயினேன் என . ராஜாவும் சத்தர்ம பந்தவாகிய உமது கிருஹம் , நமது 
கிருஹமல்லவோ வென , தேவரீர் , ஆச்ரய விசேஷத்தினால் ,, அருளிச் 
செய்கின்ற தல்லது மகுடபந்தனராசிய 

மண்டலீகரும் , காண்கைக்கரிய 
மகாராஜனே . யான் பண்ணிய புண்ணிய மகிமையால் எழுந்தருளினது . 
எனக்கு ஸ்வர்க்கம் ல தவான தென் று ஸ்துதித்து , ரத்னங்களாலும் , ஸ்வர்ணங் 
களாலும் , முத்துக்களாலும் , திவ்ய வஸ்திராபரணங்களாலும் , சிறப்புச்செய்ய , 
மகா சந்துஷ்டனாகி , ச்ரேஷ்டியை நோக்கி , இராத்திரியில் நீயும் , ஸ்திரிகளும் 
நிச்சய ரூபத்தினால் . சொல்லிய சப்யக்த்வ கதையினை , நித்யம் பண்ணிய 
பாபிஷ்டை. நிக்ர ஹ 

யோக்யையாகும் . உன்முன் நிக்ர ஹம் 
அழைப்பாயாக என்று சொல்லுவான் . “ துஷ்டையாகிய பார்யையும் , ரகஸ்ய 
வசனங்களைப் பலர்க்கும் சொல்லும் மித்ரனும் , சுவாமி த்ரோஹம் பண்ணும் 
பருத்யனும் ( அடிமை ) , சர்ப்பத்துடன் காட்ட வசித்தலும் , யமனோடே கூடி 
வர்த்தித்தலோ டொக்கு " மென்று சொல்லக் கேட்டு , குந்தலதையைக் கொண்டு 
வந்து ச்ரேஷ்டி , ராஜாவின் முன் நிறுத்தச் சொல்லுவான் . சம்யக்த்வ ரூப 
மாகிய சத்ய கதையினை நீ அசத்யமென்ற காரணம் என்ன என , அவளும் 
சாஹசத்துடன் நின்று சொல்வாள் . ராத்திரி சொன்ன தர்ம கதை . ஜின் 
மார்க்க விருத்காந்தமாகிய , விரக தசியமல்லது வேறொன்றும் அல்ல . யானும் 
சம்யக்த்திருஷ்டியே என . 

பாது 

காரணமாக சிரத்தை பண்ணாதிருந்தனை 
என , என்னாலும் , ரூப்ப குரசோரன் சூல ரோபிதனாகியது முதலாக , 
விருத்தாந்தமும் அறியப்பட்டது . யானும் ஐயினனுடைய புத்திரி . ஜின 
மார்க்கம் அல்லது அன்ய மார்க்கங்களும் யான் அறிவதில்லை. 
அனுமோகம் பண்ணாத காரணம் , இவர்கள் ஜின மார்க்கத்துண்டாகிய சகல 
விருத்தாந்தங்களையும் , ப்ரத்யக்ஷயாகக் கண்டும் , சேட்டும் . அனுபவித்தும் , 
இந்த மூர்க்கர் சம்சார பாதத்தினை தவிர்க்கின்றிலர் இல்லை . 

சம்சார பாதசமாவது அனாதியிலே தடங்கி வருகின்ற . கர்மநோகர்ம 
பரத்ரவ்யங்களது, சர்பர்க்கத்தால் தனது தன்மையிழந்து , இவற்றது நீக்கத்து 
ஆத்மன் தனது தன்மை பெறாவற்ற கியும் , ஜன்மம் தோறும் , கிரஹிக்கப்பட்ட 
சரீர அளவிற்றனாகித் தன்னாற் 

செய்யப்பட்ட , புண்ணிய பாபங்களது 
விளைவில் சுகதுக்கங்களை , அனுபவித்தற் கிடமாகிய நரகரநாரக திர்யக் கதி 
எனும் சதுர்க்கதிகளில் ஜனன மரணாதிகளால் தூஷிதமாகி , ஸ்வபாவத்தினால் 
ஆகாராதிகளால் உத்பவி தமான ராகத்வேஷ, மோஹ , மதஹார்ஷ . மாத்சர்ய 
யங்களால் தானும் தனது மல்லாத பரத்ரவ்யங்களின் மேல் அஹங்காராதி 
களால் அதி திருடமாகப் பரிகிர ஹித்தலாலும் , மித்யாத்வ கிரகவணங் 
களாலும் , தூஷிதமாகி , புந : புத : சம்சார சக்ரத்து பரிபிரமியா ரின்றது 
அசுத்த ஜீவனாகும் . இப்பெற்றியான கர்மத்தினது ப்ரக்ருதியறியாமல் 


சகல 


யான் 


மென்றும் 


72 
ஆக்ஞானிகள் 

த்ரு ... தரமான சம்யக்த்வமின்றி , நிஷ்பிரயோஜனமான 
காயக்வேசத்தினையும் பண்ணி , நிந்த்யமான சரீர போகங்களில் , மோகத் 
தினைத் தவிர்க்கின்றிலர் . சய்யக்ஞானிகள் உபதேய ரூபமாகிய பாவனையால் 
சம்சார சரீர போகங்களில் நிர்விண்ணராகி த்ரு தரமான வைராக்கிய புத்தி 
யினை உடையராகி , தர்ம த்யானத்தாலும் , சுக்ல த்யானத்தாலும் , சுவர்க்காய - 
வர்க்க சுகங்களை அடைகின்றனராதலால் இவர்கள் ஹேய ரூபமாகிய , மோஹ 
பாசத்தில் மயங்கி , அலியினது ரசத்தை அறியா: த முழைப் போலப் பல 
சாஸ்திரங்களை அறிந்தும் உபாதோ ரூபமான சய்யக்த்வ க்ரஹணத்தில் த்ருட 
மிலர் . ஆதலால் யான் இவர்கள் சொல்லிய சகல விருத்தாந்தங்களையும் 
அஸத்ய 

அனுமோ தம் இல்லை என்றும் சொன்னேன் என 
அர்ஹதாசர் முதலாயினவர்களும் , எங்களுக்கும் உபாதேய ருபமான 
சம்யக்தவத்தில் த்ருடமில்லையோவென . உங்களுக்கு 

த்ருடமுண் டாகில் 
சகல வஸ்த்துக்களையும் , தான பூஜாதிகளும் பண்ணிப் புத்திரர் கையில் தங்கள் 
விபவத்தையும் கொடுத்துத் தபோவனமேர வருக வென்ற குந்தலதையது 
த்ருட தரமான , வைராக்ய வசனத்தைக் கேட்ட ராஜா முதலாயினார் ப்ரசன்ன 
ஹ்ருதயத்தினராகி , சம்யக்த்வ சிந்தாமணியாகிய குந்தலதையது வசனமே , 
வைராக்ய காரணமாகி , உதிதோதய மகாராஜன் , சுபுத்தி மந்திரி , அஞ்சன 
சோரன் . அர்ஹதா சர் முதலாயினார் , ள்வபுத்ரர்களை , தங்கள் பாதங்களில் 
ஸ்தாபித்து , பகவதர்ஹத் பரமேச்வரனுக்கு , மகாபிஷேகதி மஹோத்சவங் 
களைப் பண்ணி , குண தர பட்டாரகர் ஸ்ரீபாதத்து , ஜின தீக்ஷாப்ராப்தராயினர் . 
சிலர் சராவக விரதம் கைக் கொண்டனர் . சிலர் சுப பரிணாமமடைந்தனர் , 
ராஜபார்யை லக்ஷ்மி முதலாயினார் . மந்திரி பார்யை , அர்ஹதாசர் பார்யைகள் 
குந்தலதை முதலாயினார் எண்மரும் , உத்திஸ்ரீகளென்னும் ஆர்யாங்கனைகள் 
சமீபத்து , தீக்ஷாப்ர ப்தராயினர் . சிலர் சிராவகவிரதம் கைக்கொண்டனர் . 
ராஜா முதலாயினார் தபோ திசயத்தால் சுவர்க்கமடைந்தனர் . 


. 


க்ரமேண மோக்ஷமடை குவரென்னும் கௌதம சுவாமிகள் அருளிச் 
செய்யக் கேட்டு , சிரேணிக மகாராஜன் முதல ” யினார் 

சம்யக்விசுத்தி 
அடைந்தனர் . 


கௌமுதி கதா சமாப்தா 


